தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீடு எண் , 


389 . 


| : || 


श्रीमयूरकविप्रणीतं 


|| | 


ஸ்ரீ மயூரகவி இயற்றிய 


சூர்யசதகம் 


- 


( ஸம்ஸ்கிருதம் 


தமிழ் உரையுடன் ) 


பதிப்பாசிரியர் : 


வேதாந்த சிரோமணி , தமிழ் வித்வான் 

என் . ஸ்ரீநிவாஸன் , 

ஸம்ஸ்க்ருத பண்டிதர் , 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் , 


கோல் 
. 


SAARAL- சர 


सरस्वती 


SARASVATI) 


M 


சாவூர் 


கற்றனைத்து 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 
தஞ்சாவூர். 

விலை : 


50-0 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


சூர்ய சதகம் 


பதிப்பாசிரியர் 


: 


என் . ஸ்ரீநிவாசன் 


வெளியிடுபவர் 


இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


வெளியீட்டு எண் : 


389 


மொழி 


: 


சம்ஸ்கிருதம் , தமிழ் 


பதிப்பு 


: 


முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் : 


அக்டோபர் , 1998 . 


தாள் 


: 


13.7 கிலோ - சேஷசாயி 


நூல் அளவு 


21 x 14 செ.மீ. 


பக்கங்கள் 


224 


படிகள் 


: 


500 


எழுத்து 


: 


16 , 12 புள்ளி 


அச்சிட்டோர் 


: 


சரசுவதி மகால் நூலக அச்சகம் 


புத்தகக்கட்டு 


: 


மெலிந்த அட்டை 


பொருள் 


: 


காவியம் 


விலை 


ரூ . 


50-00 


வெளியீட்டாளர் முன்னுரை 


ஆற்றல் மிக்கதொரு கோளாக விளங்குவது சூரியன் . 
னின்றி உலகில் எந்தச் செயலையும் செய்யமுடியாது . 
.. உயிரினங்களே வாழமுடியாது . இதனால் தான் 

மக்கள் சூரியனை தெய்வமாகவே வழிபட்டு 
ன்றனர் . 


இத்தகைய ஆற்றல் மிக்க 

சூரியனையே 
களக க் கொண்டு பாடப்பட்டதே " சூரிய சதகம் ". 

எடமொழிச் சிற்றிலக்கியமாகவும் , தோத்திர 
கஎம் விளங்குகிறது . இந்த நூலை 7 ஆம் நூற்றாண் 
பழந்த மயூரகவி என்னும் புலவர் இயற்றியுள்ளார் . 
7 ல் அச்சில் வெளிவந்திருந்த போதிலும் . இதற்குரிய 
நூலான ப்ரபாவளீ என்னும் உரை நூல் இதுவரை 
ப்பெறவில்லை. சரஸ்வதி மஹால் நூலகத்தில் 
ப்படும் ஒரே சுவடியான இந்த உரை நூல் முதன் 
பாக தற்போது அச்சில் வெளிவருவது மகிழ்ச்சிக்குரிய 

இதைப்போலவே தமிழில் உரையுடன் முதன் 
ல் வெளிவருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது . 
பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் 
பெயர்த்தல் வேண்டும் " 

மகாகவி பாரதியார் வாக்கிற்கிணங்க தமிழாக்கம் 
யப்பட்டுள்ளது இந்த சூரிய சதகம் . 


இந்த நூலின் நூன்முக த்தில் நவீன விஞ்ஞானக் 
துக்களுடன் 7 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மயூர 
பின் கருத்தையும் ஒப்பாய்வு செய்து வெளியிட்டுள்ளார் 
பாலின் பதிப்பாசிரியர் . இதனால் நமது முன்னோர்கள் 

துறையில் சிறந்த அறிவு பெற்றவர்கள் என்பதும் 
வாரிலாகப் புலப்படும் : இது ஆய்வாளர்களுக்குப் 
தும் உன் விபரியும் என்று நம்புகிறேன் . 


அயல் 


iv 


இந்நூலை வெளியிட விரும்பி , பதிப்புப் பணியை இந் 
நூலக 

வடமொழிப் பண்டிதர் திரு. என் . சீனிவாசன் 
அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது . இவர் தனது பணியை 
சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார் . 

பண்டிதர் 
என் . சீனிவாசன் அவர்களுக்கு எனது பாராட்டுக்களைத் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . சிறந்த முறையில் இந்த நூலை 
நுண்ணாய்வு செய்த வடமொழி அறிஞர் திரு . சுவாமிநாத 
ஆத்ரேயர் அவர்களுக்கு எனது நன்றியைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 


இந்நூல் வெளிவர ஏனைய பணிகளை நிறைவேற்றிய 
நூலக நிருவாக அலுவலர் 

திரு . என் . தியாகாஜன் , 
எம் . ஏ . , பி.எல். , அவர்களுக்கும் , வெளியீட்டு பேலாளர் 
திரு . அ . பஞ்சநா சன் , எம் . ஏ . , எம் . எல் . ஐ . எஸ் .; அவர் 
களுக்கும் , நூலக அச்சகப் பணிய ளர்களுக்கும் எனது 
பாராட்டுக்கள் . 


இந்த நூலகத்தை செவ்வனே பராமரித்துவரும் 
மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் , 

மான்புமிகு 
கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் , கல்வித்துறைச் 
செயலாளர் திரு . எம் . ஏ . கௌரிசங்கர் . இ . ஆ . ப . அவர் 
களுக்கும் எனது நன்றியைத் தெரிவித்து - கொள்கிறேன் , 


இந்த நூல் வெளிவரப் பொருளுதவி புரிந்த " மைய 
அரசுக்கு " எனது நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


இந்த நூலக வெளியீடுகளை வாங்கிப் படித்துப் யன் 
படும் வாசகர்கள் , ஆராய்ச்சியாளர்கள் . 

மாணவர்கள் 
ஆகியோருக்கு இந்த சூரிய சதகம் பெரிதும் துணைபுரியும் 
என்று கருதுகிறேன் . 


தஞ்சாவூர் , 
17-10-1998 


து . நா . இராமநாதன் , இ . ஆ . ப . , 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மரால் நூலகம் 


பெறாது என்று இன்றைய விஞ்ஞானிகளும் கூறுகின்றனர் . 

முன்னுரை 
இவ்வுலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களும் 

வாழவும் , ஆரோக்யமாக வாழவும் உதவி 
செய்வது சூரியனே . சூரியனின்றி உலகில் எதுவும் நடை 


நலமுடன் 


இதன் காரணமாகவே உலகில் பல நாடுகளிலும் சூரியனை 
தெய்வமாகவே கொண்டாடி வருகின்றனர் . இத்தகைய 
சூரியனை வழிபடும் தோத்திர நூலாகவும் , காவியமாகவும் 
அமைந்ததே சூர்ய சதகம் எனப்படும் இந்த நூலாகும் . 


இந்த அழகிய நூலுக்குத் தமிழில் உரை எழுதினால் 
பலருக்கும் பயனளிக்கும் என்று கருதினேன் . இதன் 
காரணமாக இந்நூலகத்தில் காணப்படும் ஸம்ஸ்கிருத உரை 
சுவடியை ஆராய்ந்தபோது , இவ்வுரை இதுவரை அச்சாக 
வில்லை என்பதை அறிந்து ஸம்ஸ்கிருத உரையுடன் தமிழ் 
உரையும் அமைவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி 

விருப்பத்தை இந்நூலக நிர்வாகத்திடம் தெரிவித்த 
எனது 

விருப்பத்தை நிறைவேற்ற அனுமதி 


என 


போது ; 


யளித்தனர் . 


இந்த நூலைப் பதிப்பிக்கும் பணியை எனக்கு நல்கிய 
நூலக நிர்வாக இயக்குநரும் மாவட்ட ஆட்சியருமான 
உயர்திரு.து . நா . இராமநாதன் , இ . ஆ . ப . , அவர்களுக்கு 
எனது நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


vi 


இந்நூல் விரைவில் அச்சிடுவதற்கு உதவிபுரிந்த இந்த 
நூலக நிருவாக அலுவலர் திரு . N. தியாகராஜன் , 
M. A. , B. L. , அவர்களுக்கும் . பதிப்புத்துதுறை மேலாளர் 
திரு . அ . பஞ்சநாதன் , M. A. , M. L. I. S. , அவர்களுக்கும் 
எனது நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


இந்த நூலைப் பதிப்பிக்க எடுத்துக்கொண்டபோது 
உரைச்சுவடியில் காணப்பெறும் பல ஐயங்களையும் நீக்கி , 
எனக்குத் தெளிவு கொடுத்தவர் திரு . பு . ம . பத்மநாபசர்மா 
அவர்கள் . இவருடைய பழுத்த அனுபவம் எனக்கு மிகவும் 
பயனளித்தது . அன்னார் அவர்களுக்கு எனது நன்றியைத் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . 


பல 


இந்த “ சூரிய சதகத்திற்கு ” நுண்ணாய்வு செய்தவர் 
திரு . ஸ்வாமிநாத ஆத்ரேயர் அவர்கள் . 

இவர் தமிழ்ச் 
சிறுகதை எழுத்தாளர்களின் முன்னோடியாவார் . இவர் 
ஸம்ஸ்க்ருதத்தில் எழுதிய 

நாடகங்கள் , 

காவியங்கள் , 
மொழிபெயர்ப்புக்கள் , சிறு கதைகள் , கட்டுரை கள் 
மதிப்புமிக்க பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன . இந்த 
நூலகத்தின் சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியருமா வார் . 
இந்நூலை தக்கபடி நுண்ணாய்வைச் சிறப்பாகச் செய்து 
கொடுத்த திரு . ஸ்வாமிநாத ஆத்ரேயர் அவர்களுக்கு 
எனது நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


இந்நூலுக்கு பாடபேதம் பார்க்கும்போது என்னுடன் 
சுவடியைப் படித்து உதவி புரிந்த இந்நூலக ஸம்ஸ்கிருத 
பண்டிதர் சிரஞ்ஜீவி 

அ . வீரராகவன் 

அவர்கள் . 
அன்னாருக்கும் எனது நன்றியைத் தெரிவித்துக் கொள் 


கிறேன் . 


181 


|| காஜ ft : | 


प्राचीमुखकतिलक 

पूर्वाचलशेखरकमाणिक्यम् । 
त्रिभुवनगृहेकदीपं 

वन्दे लोककलोचनं देवम् ॥ 


श्लोकानां लोकभूत्यै शतमिति रचितं श्रीमयूरेण भक्त्या 

युक्तश्चेदं पठेद्यत्सकृदपि पुरुषः सर्वपापविमुक्तः । 
आरोग्यं सत्कवित्वं मतिमतुलबलं कान्तिमायुः प्रकर्ष 

भुक्तिं मुक्तिं च शक्तिं सुखमभिलभते सोऽत्र सूर्यप्रसादात् ।। 


பலசுருதி : 


ப்ராசீ முகைகதிலகம் 

பூர்வா சலசேகரைக மாணிக்யம் | 
த்ரிபுவந க்ருஹைகதீபம் 

வந்தே லோகைக லோசநம் தேவம் | 


ச்லோ கா நாம் லோ கபூத்யை 

சதமிதிரசிதம் ஸ்ரீ மயூரேண பக்த்யா - 
யுக்தச்சேதம் படேத்யத் ஸக்ருதபி புருஷ : 

ஸர்வ பாபைர் விமுக்த : | 
ஆரோக்யம் ஸத்கவித்வம் மதிம் அதுலபலம் 

காந்திமாயு : ப்ரகர்ஷம் 
புக்திம் முக்திம் ச சக்திம் 

ஸுகமபிலபதே ஸோ ( அ ) த்ர ஸூர்யப்ரஸாதாத் | 


विद्यामैश्वर्यमय सुतमपि लभते सोऽत्र सूर्यप्रसादात् ।। 


சூரி - 24 


182 


நூற்பயன் 


உலக நன்மைக்காக மயூர கவியினால் இயற்றப்பெற்ற 
இந்த சூரிய சதகம் என்னும் ஸ்தோத்திரத்தை ஒருமுறை 
யாவது பக்தியுடன் பாராயணம் செய்பவன் அனைத்துப் 
பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் . மேலும் , ஆரோக்யம் , 
கவிதாசக்தி , நல்லறிவு , ஒப்பற்ற வலிமை , ஒளி பொருந்திய 
உடல் , நீண்ட ஆயுள் , சகல வித்தைகள் , ஆளுமை , 
செல்வம் , புத்திரப்பேறு போன்ற சகல நன்மைகளையும் , 
சூரியனுடைய அருளால் அடைவான் . 


] ] HarASTEISRES II 


| aaraNITE : | 


vii 


சிறப்பாக இந்த நூல் வெளிவர என்னுடன் உழைத்த 
இந்நூலக அச்சகப்பிரிவு நண்பர்களுக்கு எனது உளமார்ந்த 
நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


வாசகர்களும் , ஆய்வாளர்களும் இந்த 

நூலைப் 
படித்து இறையருளை பெற விரும்புகிறேன் . இதில் 
காணும் குறைகளைப் பற்றி எனக்கு எழுதினால் அடுத்த 
பதிப்பு வெளிவரும்போது திருந்திய பதிப்பாக வெளிவர 
அது உதவியாக இருக்கும் . 


தஞ்சாவூர் 
18-9-98 


N , ஸ்ரீநிவாஸன் , 
ஸம்ஸ்க்ருத பண்டிதர் . 
சரசுவதி மகால் நூலகம் , 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவை , பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்கு முன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் 

சுவடி 

தந்தார் 
பெயர் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து 
பிர திகளும் பெறுவர் . 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் 

என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் , 
23-10-08 


} 


மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


நூன்முகம் 


தெய்வங்கள் பற்றி சம்ஸ்கிருத மொழியில் வந்துள்ள 
இலக்கியங்கள் ஏராளம் . 

வேறு எந்த நாட்டிலும் 
இத்தனைத் துதிப்பாடல்களை நாம் காணவியலாது . 


அங்ஙனம் தோன்றியுள்ள தோத்திர இலக்கியங்களில் 
" கடவுளே உன்னைப் 

போற்றுகின்றேன் . என்னைக் 
காப்பாற்று என்ற முறையில் புனையப்பட்டவைதாம் 
பெரும்பாலும் உள்ளன . கவி நயமும் , கருத்தாழமும் 
கொண்ட நூல்கள் சில நூறு நூல்கள் தாம் கிடைக்கின்றன . 
அவற்றிலெல்லாம் பொதுவாக ஆதார சுருதியாக அமைந்த 
கருத்து ஒன்றுண்டு. 


வடிவம் . 


அது 


பரப் பொருள் என்ற ஒன்று , என்றுமே உள்ளது . அது 
இல்லாத நேரமோ , இடமோ கிடையாது அதற்கு 
உருவமே கிடையாது . அது சர்வ வல்லமை பெற்றது . 
எல்லாம் அறிந்தது . அறிவே அதன் 

. 
தானாக இயங்கி உலகமாக விரிந்தது . எங்கும் ஊடுருவி 
நிற்கிறது . ஆயினும் உலகில் ஒட்டாதது . அதன் சக்தி 
உலக இயக்கத்தை ஒரு நெறியோடு ( Rhythm ) ஆட்டிப் 
படைக்கிறது . அருவமான ( அரூபமான ) அந்த சக்தி பல 
சக்திகளாக விரிகிறது என்று . 


பொதுவான 


தாரணமாக , 

மின்சாரம் என்பது 
தாரு சக்தி . அது பல்பில் ( Bulb ) ஒளியாக விளங்கு 
கிறது . மின் விசிறியின் வாயிலாகக் காற்றை வீசுகிறது . 
இயந்திரத்தின் அமைப்புக்கு ஏற்றவாறு விசையாகிப் 
பற்பல வேலைகளைச் செய்கிறது . சில இயந்திரங்களில் 
மிகப் பெரியவைகளில் - அதன் சக்தி அதிகம் உண்டு . சில 
நுண்ணிய அமைப்புக்களில் கூட அதிக சக்தியும் உண்டு . 
சில பெரிய அமைப்புக்களில் சக்தி குறைந்தும் செயல்படு 
றது . மின்சாரம் என்ற ஒரே சக்தி இவ்விதம் பலவாறு 


சூரி - 1 


2 


செயல்படுவதைப் போல பரம்பொருள் பல நிலைகளில் , 
பல சக்திகளாக மலர்ந்து . பல சாதனைகளைப் புரிந்து , 
ப்ரபஞ்ச ஓட்டத்தைச் செவ்வனே நடத்திச் செல்கிறது . 
இந்த சக்தியைத்தான் தெய்வம் என்கிறோம் , இப்படி நம் 
முன்னோர்கள் , பரம்பொருளின் சக்தியை பல்வேறு வகைப் 
பட்ட தெய்வ வடிவங்களாக , தமது யோக பலத்தினாலும் , 
தபோ பலத்தினாலும் , ஆத்ம பலத்தினாலும் , அருவத்தை 
( அரூபத்தை ) உருவகப் படுத்தினார்கள் . இக்கருத்தையே 
மாணிக்கவாசக ஸ்வாமிகள் திருவா சசத்தில் ஒரு நாமம் 
ஒருருவம் ஒன்றுமில்லாற் காயிரந்திருநாமம் பாடி நாம் 
தெள்ளேணங் கொட்டாமோ 

என்று தமிழில் பாடி 
யுள்ளது சிந்திக்கத்தக்கது 


நமது புலன்களுக்கு அகப்படுகின்ற ( ஐம்பூதங்களின் 
சேர்க்கையான ) பல வடிவங்களிலுள்ள அதே தெய்வசக்தி 
இயங்கி அருள் பாலிக்கிறது . பௌதிகமாக நமது புலன் 
களுக்கு அகப்படுகின்ற வடிவங்களிலும் பரம்பொருள் பரவி 


நிற்கிறது . 


இப்படிப்பட்ட பௌதிக வடிவங்களிலேயொன்று 
தான் சூரியன் . சூரியன் என்றபோது ஒன்பது கோள்களில் 
ஒன்றாக அன்றாட காலையில் உதித்து மாலையில் 
மறைகின்ற ஒளிக்கோளத்தை தான் நாம் பார்க்கிறோம் . 
ஆனால் அந்த ஒளிக்கோளத்திற்கு அளவற்ற சக்தியை 

ற 

அதே சமயம் அதற்கும் அப்பாற்பட்ட 
பரம்பொருள் தான் சூரியன் என்ற தெய்வம் ( அரூபமான ) 
உருவமற்ற பரம்பொருளை 2.ருவமான சூரியனுடைய 
கோளில் ( பிம்பத்தில் ) தெய்வமாக பாவித்து வழிபடு 
கிறோம் என்பதுதான் உண்மை . 


அருளுகின் 


இதைப் பற்றி 

பற்றி விரிவாகப் பேசுகின்ற வேதங்கள் : 
ஜ்யோதிர் மண்டலம் என்னும் , ப்ரமாண்டமாக . ஐம்பூதக் 
தொகுப்பாக, நாம் காணுகின்ற பிரபஞ்சத்தை மஹாமேரு 
பர்வதம் நிலைகுலையாமல் தாங்குகிறது என்றும் , அதைச் 


3 


சுற்றி சூரிய மண்டலம் வலம் வருகிறது என்றும் , நமது 
சிற்றறிவுக்குப் புலப்படும்படியான வகையில் 

விளக்கு 
இந்த விளக்கங்களைப் பௌதிகமாக நாம் 
சாண்கின்ற உலகியலுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் இவை 
பொருந்தாது தான் . 


கின்றன . 


பௌதிக , ரசாயன ஆராய்ச்சிகளில் நமக்குக் காட்டப் 
படுகின்ற வரிவடிவங்கள் ( Diagrams ) நமக்குப் புரிய 
வைப்பதற்காக வரையப்பட்ட 

கற்பனைகளே 

தவிர , 
அப்படித்தான் அவற்றின் அமைப்பு என்று யாரும் கருதுவ 
தில்லையே ! 


ஆனால் ஒன்று 

பௌதிகமாக நமக்குத் தெரிகின்ற 
சூரிய மண்டலத்தை ஆட்சி செய்கின்ற -உருவமற்ற தெய்வ 
சக்தியை - ஒரு வடிவத்திற்கு 

உட்படுத்தி , அதற்குரிய 
அலங்காரங்கள் , ஆயுதங்கள் , வா வற்னங்கள் , அது பவனி 
வருகின்ற மாட்சிமை , இவற்றை வர்ணிக்கின்ற பாங்கிலே , 
அந்தத் தெய்வ வடிவம் நமது உள்ளங்களில் பதிந்து , 
பெளதிக உருவிலேயே காணப்படும் கோளத்திலே அந்த 
தெய்வ வடிவைத் தியானிப்பதன் மூலம் நமது உள்ளம் 
பரம்பொருளுடன் தொடர்பு கொள்கிறது ; பரம்பொருளின் 
அருளைப் பெறுகிறது என்பதே இந்த பாரத நாட்டின் 
பண்டைய இலக்கியங்கள் காட்டுகின்ற தத்துவ இயல் , 


இந்த முறையிலே சூரிய வழிபாடு , வேதங்கள் காட்டிய 
வழியிலேயே நமது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு 
வந்திருக்கிறது . 


பௌதிகமான சூரிய மண்டலத்தின் ஒளிக்கதிர்கள் 
உலகியல் ரீதியாக நீரை ஈர்த்து , மேகங்களில் சேமித்து , 
மழை பொழியவைக்கின்றன . 

பயிர் 

பச்சைகளுக்கு 
உயிரூட்டி , வலுவூட்டி வளர்க்கின்றன . அதன் தெய்வீக 
சக்தி , மனிதனின் பிரம்மரந்திரத்தின் வழியாக இதயநாடி 
களை உயிர்த்துடிப்புடன் வாழச் செய்கின்றன . யோகப் 


4 . 


பயிற்சியில் முனைந்தவன் ஸுஷும்னா நாடியில் நுழைந்த 
கதிர்களின் வழியே தன் 

ஆத்மாவைச் செலுத்தி 
பிர்மத்துடன் ஒன்றிவிடுகிறான் ” என்று உபநிடதங்கள் 
கூறுகின்றன . இப்படி பௌதிகமான சூரியனே , தெய்வீக 
மான சூர்யநாராயணனாக , ப்ரத்யட்ச தெய்வமாக , பாரத 
மக்களின் உள்ளுணர்விலே ஊறிவிட்டான் . எழுத்தறிவு 
இல்லாத நாட்டுப்புறத்துப் பாமர மக்கள் கூட , காலையில் 
எழுந்ததும் , வாசலில் வந்து கிழக்கு நோக்கி நின்று , 
சூரியனைப் பார்த்துக் கைகூப்பி வணங்கும் காட்சியை 
இன்றும் நாம் பார்க்கமுடிகிறது . 


ஒளியின் தெய்வம் சூரியன் . கண் பார்வைக்கு ஒளி 

" கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு ? " 

கேட்பார்கள் மக்கள் . இதிலிருந்து அறிவது ; 
கண்ணொளி மங்காமல் இருப்பதற்கு சூரியனை வழிபட 
வேண்டுமென்பதுவே . இது பாரத நாட்டுப் பண்பும்கூட , 


தேவை . 
என்று 


ஆனால் , முன்னால் குறிப்பிட்டது போல சூரியன் 
பரம்பொருளின் ஒருவகை விரிவுதான் என்ற அடிப்படை 
யில் , “ சூரியனே பரம்பொருள் " என்ற கருத்தை ஆதார 
சுருதியாக வைத்துப் புனையப்பட்டதே இந்த " சூர்ய 
சதகம் " . சூரியனின் தெய்வத் தன்மையைப் பல கோணங் 
களில் எடுத்துக் காட்டி , நம் உள்ளங்களில் பதியவைக்கிறது 
இந்த " சூர்ய சதகம் , எத்தகைய அழகிய கற்பனைகள் ! 
இயற்கையின் காட்சிகளில் தெய்வத் தன்மையைப் பதிய 
வைக்கின்றது “ சூர்ய சதகம் " . 


சூரியனைப்பற்றிய மயூர கவியின் கற்பனைகள் 

சூரிய 2 தயத்திற்குமுன் , இருள் கொஞ்சம் கொஞ்சமாசு 
அகலும்போது . இருளில் கண்களுக்கு மறைந்திருந்த 
பொருட்களை இனம் கண்டு கொள்கிறோம் . 

வானத்திலே 
செவ்வொளி படர்கிறது . சற்று நேரத்தில் சூரிய பிம்பம் 
தெரிகிறது . நீர் நிலைகளில் தாமரைகள் மலர்கின் றன . 
ஆங்காங்கு மனிதர்களும் , பிராணிகளும் , செயலூக்கம் 


5 


பெறுகின்றனர் . 

றனர் . இதுதானே அன்றாட நிகழ்ச்சி நிரல் ? 
இந்தச் சாதாரண நிகழ்ச்சிகளே ரசிப்புத்தன்மையற்ற 
வனைக்கூட ரசிக்கவைத்துவிடுமே ! இத்தகைய காட்சிகளை 
காணுகின்றவன் . ரசிகனாகவும் , கவிஞனாகவும் அமைந்து 
விட்டால் கேட்கவா வேண்டும் ? இத்தகைய ரசிகராகவும் , 
கவிஞராகவும் அமைந்து விட்டவரே 

மயூரகவி . 

இவர் 
எத்தனை எத்தனை மாட்சிமைகளை நம் உள்ளங்களிலே 
பாய்ச்சுகின்றார் . " எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் 
இறைவா ” - என்ற பாரதியின் பாடல் வரி அவ்வளவும் 
என்றல்லவா நிரூபிக்கின்றார் 

மயூர கவி . 
வருடைய கற்பனைக் கவிதைகளிலிருந்து ஒருசில துளிகள் : 


உண்மை 


தாமரைகள் 


சூரியனின் கதிர்கள் நம் கண்களிலே பாயவில்லை . 
அதோ... அந்தக் குளத்திலே மொட்டுக்களாகத் தலைதூக்கி 
நிற்கின்ற 

மெல்ல மெல்ல இதழ்களை 
விரிக்கின்றன . இதோ பார் , எங்கள் லக்ஷ்மியை ! “ தாயே 
வெளியே வா அம்மா ! எல்லோரும் உன்னைக் கண்களால் 
காணட்டும் ஏதோ இருட்டுக் குகையில் ஒளிந்திருந்துத் 
தடுமாறிக்கொண்டிருந்த பிரபஞ்சத்தை , வெளிக்கொணர் 
கின்றன . இந்தத் தளிர் போன்ற மெல்லிய கதிர்கள் என்று 
காட்டுகிறார் கவி ( சுலோகம் - 2 ) . 


கதிர் ஒருபுறம் ஆங்கே ஓடையில் உள்ள தாமரையில் . 
மறுபுறம் வெகு தூரத்திற்கப்பால் பெரிய மலையின் உச்சி 
முகட்டில் அவை முக்கோப்பு ( M ) கட்டுகள் போல ஊன்றி 
நிற்கின்றன . பாவம் , சூரியன் அலைந்து அலைந்து கால்கள் 
( கடுக்கும்போது ) வலிக்கும்போது கால்களை ( கதிர்களை ) 
அகட்டி நிற்கிறான் போலும் ( சுலோகம் -3) . இருட்டுப் 
போர்வை மூடியதால் , பிரபஞ்சம் மறைந்திருக்கிறது . 
சூரிய ஒளி பரவி அந்த மூட்டத்தைக் கிழித்தெரிகிறது . 
அதுமட்டுமல்ல , ஊடும் பாவுமாகப் பாய்ந்த சூரிய ஒளிக் 
கதிர்கள் ஒரு பொன்ன 1 டையைப் புனைந்து பிரபஞ்சத்தின் 
மீது விசிறி பிரபஞ்சத்திற்கு அழகூட்டுகிறதாம் . ( சுலோ . 4 ) 


6 . 


அதோ சூரியனுடைய ாதம் தெரிகிறது . அது கீழ்த் 
திசையென்ற மங்கையின் நெற்றித் திலகம் போலத் திகழ் 
கின்றது . அந்த மங்க்ைகு ஆரத்தி எடுத்து மஞ்சள் நீரை 
வாரி இறைத்தாற்போல் பளபளவென்று நீர்த்துளிகள் 
கதிர்களின் ஊடே தெரிகின்றது . 

சக்கரவாகப் பறவை 
தனது பிரிவுத்துயரத்தை நீக்கியதால் , சூரியனுக்குத் தனது 
இமைக்காத கண்களால் நன்றியுடன் அர்ச்சிக்கின்றனவோ ? 
சுலோகம் 12 ) 


அதோ சூரியனின் இளங்கதிர்கள் வெளிப்படுகின்றன . 
கைலாயத்தில் பரமேச்வரன் முடியில் அணியாக 
விளங்கும் சந்திரகலை பவுஷு 

இழக்குமோ என்று 
கவலைப்படுகிறான் படைத்துக் களைத்துப்போன பிர்ம 
தேவன் இரவில் தனது இருக்கையான தாமரையிலேயே 
தூங்கிவிடுகிறான் போலும் . தாமரையும் கூம்பிக்கொண்டு 
( மூடிக்கொண்டு ) விட்டது . பிர்மதேவன் அதற்குள் ஒடுங்கிக் 
கிடக்கவேண்டியதாகிவிட்டது . பாவம் ; எப்போது தாமரை 
மலரும் ? என்று ஏங்கிக்கிடக்கிறான் . அதோ சூரியனும் 
உதிக்கிறான் . தாமரையும் மலர்கிறது . பிர்மதேவனோ 
அப்பாடா என்று தன் கால்களை அகட்டிப் போட்டுக் 
கொண்டு அமர்கிறான . இறைவன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஒரு 
பயம் . அது என்ன தெரியுமா ? இருளுக்கு நிறம் 
கருப்பு . இந்தக் கருமையைப் போக்குகிறவன் சூரியன் . 
தனது 

சியாமளமேனியின் கருமையையும் வெளிரச் செய்து 
விடுவானோ ! என்ற பயம் . கண்ணனுக்குத் தன் கருமையில் 
அவ்வளவு கர்வம் . " சூரிய பகவானே ! என் கருமையை 
அவமானப்படுத்தி விடாதே ” என்று வேண்டுகிறானோ ! 
( சுலோகம் - 16 ) 


உ . 


சூரிய 


முன்னே 


கிரணங்கள் 

வெளிப்படுகின்றன . 
இன்னும் சூரிய ( பிம்பம் ) ன் வெளிப்படவில்லை . அதற்குள் 
இருள் போன இடம் தெரியவில்லை . ( சூடு ) சூரிய வெப்பம் 
இன்னும் பரவவில்லை . ஆங்காங்கே மரங்களும் , மலை 
களும் மங்கலாகத் தெரிகின் றன . ஆனால் அதற்குள் 


7 


மனிதன் அன்றைய கார்யங்களுக்குரிய திட்டம் போட்டு 
விட்டான் . காரணம் , சூரியனுடைய முன்னொளியினால் 
ஊக்கம் பெற்று அவையெல்லாம் நிறைவேறும் என்ற 
உற்சாகமும் பெறுவதே. ( சுலோகம் -28 ) 


ரத்தினங்கள் மக்களின் அலைகளிலே இடம்பெற்று 
அங்கு மட்டும் ஒளிர்கின்றன . நெருப்பு எரிகிறதே தவிர 
ஒளிதரவில்லை. சில்லென்று சந்திரன் குளிர்ச்சியை அளித்து 
மகிழ்வைத் தருகிறானே தவிர ஒளிதரவில்லை . 
சூரிய கிரணங்களோ ஒளியும் தந்து , உற்சாகமும் தந்து , 
உற்பத்திப் பெருக்கத்திற்கும் அதிக 

உதவி 
புரிகின்றது . (சுலோகம் -30 ) 


ஆனால் 


அளவில் 


சூரிய 


உதயத்திற்கு முன் . வானிலே 

செவ்வொளி 
படர்கிறது . இது தான் நாம் 
இதுதான் நாம் பௌதிகமாகக் 

பௌதிகமாகக் காணும் 
காட்சி . இதை தெய்வீகமாகக் 

காட்டுகிறார் கவி . 
சூரியனுக்கு , ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் . அதற்கு ஒரு 
சாரதி . அவனுக்கு அருணன் என்று பெயர் . ( அருணம் 
சிவப்பு ; சிவப்பு நிறத்தைப் பெற்றமையால் 

அருணன் 
எனப்படுகிறான ) . 


கச்யபர் என்றொரு முனிவர் . அவர் தனது யோக 
சக்தியினால் சூரியனிடம் வியாபித்துள்ள பரம்பொருளின் 
தன்மை ; சக்தி ; 

உலகியலிலே கோள்களின் 
தலைவனாகச் சாதிக்கும் சாதனைகள் ஆகிய அனைத்தை 
யும் கண்டறிந்து விளக்கம் கொடுத்தார் கச்யப முனிவர் . 
அதை வேதம் கூறும் போது , कश्यपः पस्यको भवति । यत्सर्व 
figratifa iT | ( கச்யப : பச்யகோ பவதி | யத்ஸர்வம் 
பரிபச்யதீதி ஸௌஜீப்யாத் 1 ) 


இம்முனிவருக்கு அதிதி என்ற பெயருடன் மனைவி 
ஒருத்தி . தெய்வீகமான -சூரியனான பரம்பொருள் - பௌ தீக 
மான சூரியனாக அவர்களுக்குப் பிள்ளையாகப் பிறந்தான் , 
சில 

குழந்தைகள் தன் தந்தையின் தோற்றத்துடன் 


8 


தாய் 


பிறந்த 


பிறக்கும் . சில குழந்தைகள் தாயின் தோற்றத்தையே 
அச்சாகக் 

கொண்டு பிறக்கும் . இப்படி தனது 
அதிதியின் தோற்றப் பொலிவைக்கொண்டு 
பிள்ளையா தலால் அவனுக்கு ஆதித்தியன் என்றே பெயர் . 
( அதிதிக்கு இன்னும் பல பிள்ளைகளுண்டு அவர்களுக்கு 
ஆதித்தியர் என்ற பெயர் கிடையாது . இதையும் கவி 
பின்னால் 90 ஆம் சுலோகத்தில் + றுகிறார் . ) 


இந்த கச்யப முனிவருக்கு “ வி நதை ” என்ற மற்றொரு 
மனைவி . இவளுக்கு இரண்டு பிள்ளைகள் , மூத்தவன் 
அருணன் , இளையவன் கருடன் . அருணனுக்கு இடுப்புக்குக் 
கீழே உடல் ஊனம் . அத்தனைக்கத்தனை அருணனுக்கு 
உடலின் மேல்பகுதியில் வீர்யம் 

அதிகம் , 
சூரியனுக்கு ஒரு தேரோட்டி தேவை . எவனும் சூரியனை 
அணுகமுடியவில்லை . 

அருணனின் தேஜஸ் , சூரியனின் 
தேஜஸுக்கு ஈடுகொடுக்கும் என்று கண்டு . கச்யபர் 
சூரியனுக்குத் தேரோட்டியாக அருணனை அமர்த்தினார் . 


தேஜஸ் 


மின் கதிர்களைப் பாய்ச்சி இரும்பில் துளை போடு 
வார்கள் . அந்தத் துளைபோடும் தொழிலாளி { Welder ) 
தனது கண்களைத் தாக்கதாவாறு கேடயம் போன்றதொரு 
சாதனத்தைத் ( Cooling glass ) தம் கண்களுக்கு முன்னே 
பிடித்துக்கொண்டே இப்பணியைச் செய்வான் . சில சமயங் 
களில் அந்தக் கேடயம் போன்ற சாதனமும் மின்சார 
வெப்பத்தில் சிவந்துவிடும் , அதுபோல உதயசூரியனை 
நமது இயற்கைக் கண்களால் அதிகாலையில் காணும் 
போது- நமது கண்கள் கூசாவண்ணம்- ஒரு செவ்வொளி 
வட்டம் மறைந்து நிற்கிறதே , அதுதான் அருணனான , 
சூரிய ரதத்தின் தேரோட்டி . அந்த அருணனை நமக்கு 
அறிமுகம் செய்துவைக்கிறார் கவி . 


“ உதயகிரி ” என்ற நாடக மேடை- அது இருள் என்ற 
திரையால் மூடப்பட்டிருக்கிறது . நாடகம் தொடங்கும் 
போது அத்திரை விலக்கப்படுகிறது . திரைக்குப் பின்னால் 


9 


கின் றன . 


இருந்து புஷ்பாஞ்சலி . மேடை மீது மலர்கள் தூவப்படு 

மறையப் போகும் நட்சத்திரங்களே அந்த 
மலர்கள் . அந்த நாடக மேடையில் சூரியன் உதிப்பது ; 
ஆகாயத்தில் 

பரவுவது ; மேற்திசையில் சாய்வது ; 
அஸ்தமனம் ஆவது ; என்ற நான்கு காட்சிகள் கொண்ட 
நாடகத்தை நடிக்கப் போகிறான் . அவனுக்குக் கட்டியம் 
கூறிக்கொண்டு இதோ நாடகத்தின் சூத்ரதாரனான 
அருணன் வருகிறான் என்கிறார் கவி . ( சுலோ - 50 ) 


இந்த அருணன் இப்போது தான் சந்திரனுடைய 
சில்லென்ற அமுத கிரணங்களை , கொஞ்சம் அதிகமாகவே 
குடித்து விட்டான் . இதனால் அருணனின் உடலே சில்லிட்டு 
விட்டது . இதன் காரணமாக அவன் ஒரு கணப்பு ( குளிர் 
காய ) மூட்டிக் கொள்கிறான் குளிர் காய்வதற்காக . அந்தக் 
கணப்புத்தான் சூரிய கதிர்கள் . அவன் மார்புக்கு ( முன் 
புறம் ) சுரணை பெற்றுவிட்டது . ஆனால் முதுகு இன்னமும் 
சில்லென்றுள்ளது . இத்துடன் ரதத்திலும் ஏறிவிட்டான் . 
பின்புறம் சூரியன் உதிக்கும் போதே அருணனுடைய 
முதுகின் சில்லிப்பைப் போக்கிவிடுகிறான் . (கலோ - 52 ) 
என்பதை உலகியல் நிகழ்ச்சிகளுடன் ஒப்பிட்டுக் காட்டு 
கிறார் கவி . 


உதய காலத்தில் சூரியனை வழிபடுவதற்காக 
இந்திராதி தேவர்கள் காத்திருக்கின்றனர் . காத்திருக்கும் 
தேவர்களை அருணன் விசாரிக்கின்றான் . ஓ இந்திரனா ? 
உமக்கு ஆயிரம் தாமரைக் கண்களா ? அத்தனையும் 
மலர்ந்து விட்டனவே ! ஹே அக்நி 

ஹே அக்நி தேவரே ! என்ன , 
பளீரென்று கண்களில் படமாட்டீரோ ? ஓஹோ ! சூரிய 
பகவானின் ஒளிக் கதிர்களின் முன்னே உம்முடைய ஒளி 
மங்கிவிட்டதோ ! யமதர்மராஜனா ! என்ன அய்யா 
எருமை வாகனத்தில் ஏறிக்கொண்டு வழி நடுவே நிற்கிறீர் ! 
உமது தந்தை சூரிய தேவன் பவனி வருகிறார் . நடுவீதியில் 
வழி மறைத்திருக்கிறீரே ! உமது வாகனத்தை அப்புறப் 
படுத்துங்கள் . என்ன ! தென்மேற்கு மூலையில் ஒதுங்கி 


சூரி - ii 


10 


சூரிய 


நிற்கிறீர்கள் ? நீங்கள் ராக்ஷஸர்கள் தானே ! 
பகவான் உங்களைப் பார்த்துவிட்டார் . வருணதேவனா ! 
வாருமையா ! இந்தக் குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கும் 
போதே சற்று குளிப்பாட்டுமையா ; ஓஹோ ! வாயுதேவனா ? 
எங்கே ! இந்தக் குதிரை வேகத்திற்கு ஈடாக ஓடிவாரும் 
பார்க்கலாம் . குபேரனா ? உங்களுடைய செல்வக் கஜானா 
நல்ல காவலில் உள்ளதா ? தெரிவித்துவிடுகிறேன் . அடடே ! 
தேவன ? தாங்களுமா காத்திருக்க வேண்டும் ? 

வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவேண்டும் ” 

எண் திசை அதிபர்களையும் விசாரிக்கிறானாம் 
அருணன் . 

( சுலோகம் -- 59 ) 


7. சான 


அடியேனின் 


என்று 


ஏழு 


சூரியனுடைய ரதத்தில் ஏழு குதிரைகள் VIBGYOR 
என்ற ஏழு நிறங்களே அவை . இவ்வண்ணங்களே 
குதிரைகளாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறுவ 
துண்டு . ஆனால் அவையெல்லாம் பச்சை நிறமுடையவை 
என்கிறார் மயூரகவி , ( சுலோ . - 46 , 47 , 60 ) 


மேரு பர்வதத்தின் தாழ்வரையில் இருபுறமும் சுவர் 
களாகப் படிகப் பாறைகள் நிற்கின்றன . அந்தப் பாதையில் 
குதிரை கள் செல்கின்றன . அவற்றின் பிரதி பிம்பங்கள் 
இருபுறமும் சுவற்றில் தெரிகின்றன அவை வேறு குதிரை 
கள் அவற்றை நாம் விஞ்சவேண்டும் என்ற வேகத்துடன் 
குதிரைகள் பாய்கின் றன . 

மறுபுறத்தில் பதுமராகப் 
பாறைகள் சுவர்களாக நிற்கி றன . அவற்றிலே சூரிய 
ஒளிபரவி வழியெல்லாம் செக்கச்செவேலென்று ஒளிர்கிறது . 
அதனை மாலை வெய்யில் நினைத்து , எல்லையை 
அடைந்துவிட்டோம் என்ற பிரமையில் குதிரைகள் மெல்ல 
மெல்ல நடை போடுகின்றன . அதற்குமப்பால் மரகதப் 
பாறைகள் பச்சைப்பசேலென்று சுவர் வைத்திருக்கின்றன . 
சுவற்றின் நிறத்தோடு ஒன்றிவிட்ட குதிரைகள் கண் 
களுக்குப் புலப்படவே இல்லை . ஆனாலும் , அவை வழிச் 
சுவடு மாறுவதில்லை . அன்றாடம் போகின்ற வழிதானே . 
(சுலோகம் - 46 ) 


என 


11 


குதிரைகள் போகின்ற வழியில் தேவர்கள் நின்று 
வணங்குகிறார்கள் . அப்பால் சில குகைகளில் வசிக்கின்ற 
கின்னரீகள் ( குதிரை முகத்தவர் ) ஓடி வந்து சூரியனின் 
குதிரைகளைப் பார்க்கின்றனர் . அந்த கின்னரீகளின் முக 
அழகில் சொக்கிப் போன ரதச்குதிரைகள் , வேகம் குறைந்து 
சற்றுப் பின்னால் திரும்பிப் பார்க்கின்றன . அருணசாரதி 
சாட்டையைச் சொடுக்குகிறார் . ஆயினும் குதிரைகள் 
தடை தளர்ந்து சற்றுத் திரும்பி கின்னரீகளைப் பார்த்துக் 
கனைக்கின்றனவாம் . ( சுலோ . 

48 ) 


-- 


சூரிய ரதம் ஆகாய வீதியில் ஒரே நாளில் பூமண்டலத் 
தைச் சுற்றவேண்டுமே ! அதன் வேகத்தில் ரதம் சில சமயம் 
தரை தட்டுகிறது . அப்போது வழியில் கிடக்கும் மிகப் 
பெரிய ரத்தினங்களைத் தேர்ச் சக்கரங்கள் பொடிசெய்து 
விடுகின்றன . அதனால் அந்த ரதம் மிகவும் பளுவுள்ளதாகத் 
தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது . சில சமயம் 
தரை தட்டாமலேயே பறக்கின்றது . அப்போது மேருவின் 
உச்சிக்கு மேலேகூட ரதம் பறக்கும் . அல்லது அஸ்தமன 
பர்வதத்தின் அடிவரையில்கூடப் பறக்கும் . சூரிய ரதம் 
அவ்வளவு லேசானதா ? ஒன்றும் புரியவில்லையே . ( சு . 65 ) 


போது 


தனக்குள்ளே 


பரம்பொருளான ப்ரம்ஹம் பிரபஞ்சமாக விரிந்த 

தேவனை பிரபஞ்சத்தைத் தொடர்ந்து 
படைத்துக்கொண்டே இருக்கவேண்டுமென்றும் ; 

மஹா 
விஷ்ணுவை உலகைத் தொடர்ந்து காத்துக்கொண்டே 
இருக்கவேண்டுமென்றும் ; பரமேச்வரனைத் தொடர்ந்து 
பிரபஞ்சத்திற்கு உபயோகமற்றவைகளை , 
அடக்கிக்கொள்ள வேண்டுமென்றும் நியமித்தது . ஆனால் 
சூரியன் மும்மூர்த்திகளுடைய கடமைகளைத் , 
ஒருவராக நிறைவேற்ற முனைந்துவிட்டார் . அவ்வளவு 
தான் . தேவியைவிட்டுக் கணநேரமும் பிரிந்து இருக்கக் 
கூடாது என்று தன் உடலில் பாதியாகவே ஆக்கிக்கொண்டு 
கைலாசத்தில் ரமிக்கிறார் சிவபெருமான் . கொஞ்சம்கூடத் 
தயக்கமில்லாமல் மஹாவிஷ்ணு பாற்கடலில் களைத்துப் 


தானே 


12 


போய் சேஷசயனத்தில் ஒய்யாரமாகப் படுத்துக்கொண்டு 
விட்டார் . பிர்ம்மதேவனோ தாமரை மலரில் அமர்த்து 
ஜீவனையும் , உடலையும் 

சேர்க்கின்ற 

யோகமாகிய 
படைப்பை யோகாப்யாசமாகவே ஆக்கிக்கொண்டு நாள் 
முழுதும் நிம்மதியாக இருக்கிறார் . (சுலோ . 88 ) 


ஒரு கணம் கூட நிலைகொள்ளாது அலைந்து கொண்டே 
இருக்கும் நமது உள்ளங்களாகிய மான்களை . சூரியதேவன் 
என்ற முளையில் கட்டி , அவற்றின் சிந்தனை ஒட்டங்களை 
சூரியனையே சுற்றிச் சுற்றி வருமாறு பலவித காட்சிகளை 
எடுத்துக்காட்டி சூரியதேவனுடன் நமது உள்ளங்களைப் 
பிணைத்து விடுகிறார் மயூரகவி . 


சூரியசதகத்தில் காணப்படும் விஞ்ஞானக் கருத்துக்கள் : 


1. சூரியனைச் சுற்றி வாயுமண்டலம் 

விஞ்ஞானிகளின் கருத்து ; - சூரியனின் ஒளிக்கதிர் , 
" நிறமண்டலத்தை ” ( Chormosphere ) க் கடந்தே நமக்கு 
வருகிறது . இந்த நிறமண்டலம் ஹைட்ர ஜன் , ஹிலீயம் 
போன்ற வாயுக்களால் ஆன பகுதியாகும் . இவ்வாயுக்கள் 
சூரிய ஒளிமண்டலத்தைச் சுற்றிப் பல ஆயிரக்கணக்கான 
மைல்கள் பரவியுள்ளன . மேலும் , சூரிய ஒளிமண்டலம் ” 
என்றதொரு பகுதி சூரியனைச் சுற்றியுள்ளது . 
சூரியனைச் சுற்றியுள்ள 
சுற்றியுள்ள ஒளிர்வுமிக்க 
ஒளிர்வுமிக்க வட்டம் 

போலத் 
தெரியும் பகுதியே இதனை Photosphere 
விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர் . இப்பகுதியே சூரியனின் 
அபரிமிதமான ஒளிக்கும் , வெப்பத்திற்கும் காரணமாகும் . 
இந்த ஒளிமண்டலத்தையடுத்து சூரியனின் வாயு மண்டலம் 
( Atmosphere ) உள்ளது . இதுவும் கிட்டத்தட்ட ஒளிபுக 
விடும் வாயுக்களாலான ஒளிரும் பாகம் தான் . இந்த வாயு 
மண்டலத்தை 

இரு பகுதிகளாகப் பிரிக்கலாம் , ஒளி 
மண்டலத்தையடுத்த பகுதி , மற்றும் புவியிலுள்ள பல 
தனிமங்களின் ஆவியாலானது . இப்பகுதி சில 

நூறு 


என்று 


13 


வகையான 


மைல்கள் வரையில் பரவியுள்ளது . இங்ஙனம் புவிக்கும் 
சூரியனுக்குமிடையில் பல்வேறு 

காற்று 
மண்டலங்கள் உள்ளன என்று நவீன விஞ்ஞானிகள் 
கூறுகின்றனர் . 


இத்தகைய கருத்தையே மயூரகவியும் இந்நூலின் 
63 ஆம் சுலோகத்தில் வெளிப்படுத்துகிறார் . 


மயூரகவி கூறுவதாவது : - சூரியனுடைய தேர் மிக 
கனமானது . 

இது ஆகாயத்தில் செல்வதற்கான சுவடு 
கிடையாது - " வாயு மண்டலம் தான் உள்ளது . இந்த வாயு 
மண்டலம் ஏழு வகைப்படும் . அவை முறையே ஆவஹ :, 
ப்ரவஹ:, விவஹ:, பராவஹ:, ஸம்வஹ:. உத்வஹ:, 
பரிவஹ : என்று அழைக்கப்படுகின்றன . இந்த வாயுக்களே 
ஒன்றன் பின் ஒன்றாக சூரிய ரதத்தை தங்கள் தோள்களில் 
சுமந்துகொண்டு செல்கின்றன ” என்று குறிப்பிடுகிறார் . 


இக்குறிப்பிலிருந்து சூரியனைச் சுற்றி பல்வேறு வகைப் 
பட்ட காற்று மண்டலங்கள் உள்ளன என்பதை மயூரகவி 
குறிப்பிட்டுள்ளது சிந்திக்கத்தக்கது , 


2. சூரிய ஒளிக்கிரணங்கள் : 


சூரிய ஒளிக்கிரணங்களைப்பற்றி மயூரகவி 3 , 14 , 30 , 
56. 98 ஆகிய சுலோகங்களில் குறிப்பிடும் செய்திகள் 
விஞ்ஞானிகளின் முடிவுகளுக்கு ஒத்ததாகக் காணப்படு 


கின்றன . 


விஞ்ஞானிகளின் கருத்து : சூரியனின் ஒளிக்கதிர்கள் 
நிறமண்டலத்தை க் கடந்தே புவிக்கு வருகின்றன . இதன் 
காரணமாக சூரிய ஒளியின் கிரணங்கள் 23.000 க்கும் அதிக 
மான வரிகள் ( lines ) இருப்பதாகவும் , இவை பூமியிலுள்ள 
தனிமங்களுடன் சேரும்போது , அக்கிரணங்கள் 

சூரிய 
நிறமாலையில் ஒன்றுக்கு 70 வரிகள் உண்டாகின்றன 


14 


என்றும் கண்டுபிடித்துள்ளனர் இவ்வரிகள் ஃபிரான்ஸ் 
கேஹோப்பர் வரிகள் ( Eranshofer lines ) எனப்படுகின்றன . 
அவை ஒவ்வொன்றும் சூரியனின் வளிமண்டலத்தில் காணப் 
படும் கனிமங்களைக் குறிப்பன . அந்தந்தத் தனிமத்தின் 
வெப்பநிலைக்கும் . அடர்த்திக்கும் 

ஏற்ப 

அவ்வரிகள் 
அழுத்தம் (intensity ), அகலம் ( width ) மாறுபடும் 
என்றும் கூறுகின்றனர். 


மேலும் , சூரிய ஒளிக்கதிர்கள் நிறமாலையின் வழியாக 
வெளிப்படும்போது ஒவ்வொரு நறத்திற்கும் வெவ்வேறு 
வகைப்பட்ட வெப்பங்களை அளிக்கின்றனவென்றும் , 
தில் சிவப்பு நிறமே அதிக வெப்பம் தரவல்லது என்றும் , 
இதுவே அகச் சிவப்பு ( Infra Red ) க்கதிர்கள் என்றும் 
விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் . 


மயூரகவி : எந்த ஒளியின் வீச்சும் அகல அகல ஒளி 
குன்றும் , ஆனால் சூரியனின் ஒளிக்கிரணங்கள் மட்டும் 
ஒளி குன்றுவதில்லை . சூரியன் உதிக்கும்போது சிறு சிறு 
வரிகளாக (கதிர்களாக ) வெளிப்பட்டு , பின்னர் வானம் 
எங்கும் ஊடுருவிப் பாய்கின்றன. ( சு - 7 ) சில கிரணங்கள் 
கடுமையானவை . சில கிரணங்கள் கடுமையற்றவை ( சு . 29 ) 
சில கிரணங்கள் சுக்ரன் சந்திரன் போன்ற பிற கிரஹாங் 
களின் ஒளியையும் குன்றச் செய்துவிடும் தன்மை 
பொருந்தியவை . சில கிரணங்கள் முழுமையானவை . சில 
கிரணங்களின் 

முன் முளையில் 

மட்டும் அதிக ஒளி 
சில கிரணங்கள் அதிகத் திறன் பெற்றவை . 
சில கிரணங்கள் சற்றே கடுமையானவை ( சு . 98 ) என்று , 
ஒவ்வொரு கிரணத்தின் தன்மைகளைப் 

தன்மைகளைப் பற்றியும் கவி 
குறிப்பிட்டுள்ளது ஒப்பு நோக்கத் தக்கது . 


உடையவை . 


3. சூரியன் உதிப்பதுமில்லை மறைவதுமில்லை : 


சூரியன் உதிப்பதுமில்லை- மறைவதுமில்லை . பூமியின் 
சுழற்சியின் காரணமாகச் சூரியன் உதிப்பது போலவும் ; 
மறைவது போலவும் காணப்படுகிறது என்று இன்றைய 


15 


நவீன அறிவியலார்கள் கூறுகின்ற கருத்தை 1700 ஆண்டு 
களுக்கு முன்னரேயே மயூரகவி , தனது மயூரசதகம் 18 , 97 
ஆகிய சுலோகங்களில் குறிப்பிட்டுள்ளார் . அவர் கூறும் 
செய்தியாவது : 


உதயமோ . 

அஸ் தமனமோ இல்லாதவன் சூரியன் . 
ஓரிடத்தில் இருந்துகொண்டே 

தன்னொளி 

பாயும் 
இடங்களிலெல்லாம் இருளைப் போக்கி அண்டப் பெருவெளி 
( Universe ) எங்கும் பிரகாசித்து இருளையோட்டுகிறான் . 
சூரிய ஒளியை விட்டு மறைந்த திசை இருளா * வு .. , சூரிய 
ஒளியுள்ள திசை பகலாகவும் காணப்படுகிறது (சு , 18 ) 
சூரியன் இந்த த்வீபத்தில் ஒளிவீசும்போது , மற்றொரு 
த்வீபத்தில் இருளாக இருக்கிறது . நக்ஷத்திரங்களுடன் 
குளிர்ந்த நிலவு 

சுடர்விட்டுப் பிரகாசிக்கும் போது 
மற்றொரு த்வீபத்தில் கடும் வெப்பம் பொருந்திய பகல் 
பொழுதாக இருக்கும் ( சு . 97 ) என்பதையும் கவி சுட்டிக் 
காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது . 


4. விஞ்ஞானிகள் குறிப்பிடும் சூரிய மண்டலம் 


| 


மாத 


வான வீதியில் , சூரியன் தன்னைத்தானே சுற்றிவரும் 
பாதைக்கு சூரிய வீதி என்று அழைக்கப்படுகிறது . இவ் 
வீதியில் சூரியன் 

ஒருமுறை தன்னைத்தானே சுற்றிக் 
கொள்வதற்குச் சுமார் 4 வாரங்கள் அதாவது 
மாகிறது . சூரியனையே மையமாச 

வைத்து புதன் 
( Mercury ) , சுக்ரன் ( Venus ) பூமி ( Earth ) செவ்வாய் 
( Mars ) , 

குரு ( Jupiter ) , சனி ( Saturn ) , யுரேனஸ் 
( Uranus ) , நெப்டியூன் ( Neptune ) , புளூட்டோ ( Pluto ) 
ஆகிய கிரகங்களும் , இந்த கிரகங்களின் உப கிரகங்களாக 
28 கிரகங்களும் ; தததமது பாதைகளில் சூரியனைச் சுற்றி 
வருகின்றன . ( சந்திரன் பூமியின் உபக்ரஹம் ) இவற்றில் 

சிறு கிரஹங்களும் ( Asteroids ) , வால் நக்ஷத்திரங் 
களும் ( Comets ) , 

) , எரி நக்ஷத்திரங்களும் ( Meteors ) 
அடங்கியதே சூரிய மண்டலம் என்பது விஞ்ஞானம் . 


பல 


16 


புளூட்டோ . 


சூரியனுக்கு மிக மிக அருகில் உள்ள கிரஹம் புதன் , 
இதைப்போல மிக மிகத் தொலைவில் உள்ள கிரஹம் 

ஒவ்வொரு கிரஹங்களுக்குமிடையேயுள்ள 
தொலைவை விஞ்ஞான ரீதியாகவே நம் முன்னோர்களும் 
கண்டுபிடித்துள்ளனர் . மேலே கூறப்படும் கிரஹங்களில் 
பூமி , சந்திரன் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி ஆகிய 
ஆறு கிரஹங்களைச் சாதாரணமாகவே கண்களால் காண 
முடியும் , பிற கிரஹங்களைத் தொலை நோக்கி சாதனங்கள் 
வாயிலாகவே அறியலாகும் . 


சூரியனைத் தவிர , மற்ற கிரகங்கள் யாவும் தாமாகவே 
ஒளிராப் பொருட்களாகும் என்றும் சூரியனிடமிருந்தே பிற 
கிரஹங்களும் . உபகிரஹங்களும் , நக்ஷத்திரங்களும் . ஒளி 
பெற்றுப் பிரகாசிக்கின்றன என்பதும் விஞ்ஞானிகளின் 
கருத்தாகும் . இக்கருத்தையே , மயூரகவியும் 

96 ஆம் 
சுலோகத்தில் குறிப்பிட்டுள்ளார் . சூரியன் உதிக்கா 
விட்டால் இந்த பிரபஞ்சமே இருள் மயமாக இருக்கும் . 
இதனால் இன்னது என்று புரியாமலும் , தெளிவு பெறா 
மலும் இருக்கும் . காரணம் அனைத்துக் கோள்களுக்கும் 
சூரியனே ஒளி கொடுப்பவன் . சூரியனே ஒளி இழந்து 
விட்டால் எங்குமே இருள் தானே ! என்பதைக் குறிப்பிடு 
கிறார் . 


5. காலை -- மாலைகளில் சூரியனின் வண்ணமும் 

உருவமும் 


மயூரகவியின் “ சூரிய சதகத்தின் தொடக்க சுலோகங் 
களில் கீழ்வானமும் , சூரியனும் சிவந்திருப்பதைப் பற்றிய 
வர்ணனைகளைப் பல்வேறு கற்பனைச் சித்திரங்களாக 
வர்ணித்துள்ளார் . இதற்குரிய விஞ்ஞானக் கருத்துக்கள் 
நூலில் காணப்படவில்லை . எனினும் , சிவப்பு நிறத் 
தன்மை ஏற்படுவதை விஞ்ஞான ரீதியான காரணத்தை 
அறிவது பயனளிக்கும் என்பதால் அதனை கீழே குறிக்கப் 
பட்டுள்ளது . 


17 


போதும் , 


சூரியனை , நாம் சாதாரணக் கண்களால் காண 
முடியாது . ஆனாலும் , 

சூரியோதயத்தின் 
அஸ்தமனத்தின் போதும் பெரிதாகவும் , செம்மை வண்ண 
மாகவும் காணமுடிகிறது . 

இதற்குரிய காரணத்தை 
விஞ்ஞானிகள் விளக்கியுள்ளனர் . 


சூரியனுடைய ஒளி பூமியைச் சுற்றியுள்ள வாயு மண்ட 
லத்தால் கிரகிக்கப்பட்டு , குறைந்த அளவாகவே சூரிய ஒளி 
நம்மை அடைகிறது . இதனால்தான் நாம் சூரியனை 
நேரிடையாகக் காணமுடிகிறது . மேலும் ; வானம் நீல நிற 
மாகவு !; காலை - மாலைகளில் சூரியன் சிவப்பு நிறமாகவும் 
இருப்பதற்கான காரணத்தை ரேலி பிரபு ( Lord Rayleigh) 
விளக்கியுள்ளார் . மூலக்கூற்றளவுள்ள சிறுசிறு துகளின் 
மீது ஒளி படும்போது அந்த ஒளி சிதறிப்போகிறது . 
மஞ்சள் , சிவப்பு நிறங்களைவிட நீல நிறம் மிகுதியாகச் 
சிதறுண்டு வானத்தை நீல நிறமாக்குகிறது . மஞ்சளும் , 
சிவப்பும் அதிகமாகச் சிதறாமல் நம் கண்களையடைவதால் 
காலையிலும் , மாலையிலும் சூரிய ஒளி சிவப்பாகக் காணப் 
படுகிறது . மேலும் , காலை -மாலை வேளைகளில் சூரிய 
பிம்பம் பெரியதாகவும் , உச்சி வேளைகளில் சிறியதாகவும் 
நம் கண்களுக்குத் தோன்றினாலும் , அது சிறியதாக 
இல்லை . இதற்குக் காரணம் 

இதற்குக் காரணம் அடிவானத்திலுள்ன காற்று 
மேலேயுள்ள காற்றைவிட அதிக அழுத்தமும் , அடர்த்தியும் 
உடையது . உதாரணமாக மூடுபனி ( Fogy , மறைபனி 
( Mist ) ஊடாகக் காணப்படும் பொருள் பெரிதாகத் 
தோன்றுவதைப்போல் அடர்த்தியான காற்றினூடே 
காணப்படும் சூரிய பிம்பம் பெரிதாகத் தோன்றுகிறது 
என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 


9 


சூரி - 


iii 


i 


18 


6. சூரியனின் தேர்க்குதிரைகள் : 


சூரியனுடைய தேர் ஒரு சக்கரத்தில் தான் இயங்கு 
கின்றது என்றும் . அத்தேருக்கு ஏழு குதிரைகள் உண்டு 
என்றும் ( சு . 45 ) சூரிய சதகத்தில் காணப்படுகிறது . இந்தக் 
கருத்து புராணங்களிலும் காணப்படுவது தான் , அந்நாட் 
களில் தேர்களில் 8 குதிரைகளே பூட்டப்பட்டுவந்துள்ளன . 
இருப்பினும் சூரியனுக்கு ஏழு குதிரைகள் என்று எண்ணிக் 
கையை ஏன் கொடுக்கவேண்டும் ? எனில் , ஒளியின் ஏழு 
வண்ணங்களான ஊதா ( Violet ) , கருநீலம் ( Indigo ) , 
நீலம் ( Blue ) , பச்சை ( Green ). மஞ்சள் ( Yellow ) . 
ஆரஞ்சு ( Orange ) , சிவப்பு ( Red ) 

சிவப்பு ( Red ) ஆகியவையே குதிரை 
களாக உருவப்படுத்தப்பட்டுள்ளன . 


சூரியனுடைய வெண்மையான ஒளி இந்த ஏழு நிறங் 
களின் மொத்தக் கலவையே . இதில் நீலம் , மஞ்சள் , 
சிவப்பு ஆகிய மூன்று வண்ணங்களே . 

ஏனைய நான்கு 
வண்ணங்களை உருவாக்குகிறது ஆயினும் சிவப்பு , பச்சை ,, 
நீலம் ஆகியவையே பிரதானமானவை என்று அறிஞர்கள் 
கூறுகின்றனர் . 

சூரியனுடைய 

குதிரைகள் 
பச்சை வண்ண முடையவை என்று ( சு . 46 , 47 , 60 ) குறிப் 
பிட்டுள்ளார் . 


மயூர கவி 


7. சூரியன் அளிக்கும் பயன்கள் 


சூரியனுடைய வெப்பத்தால் உலகில் பல நன்மைகள் 
ஏற்படுகின்றன என்பது 

அனை வரும் அறிந்தவையே . 
பூமியிலிருக்கும் நமக்கு சூரியனே தேவையான வெப்பத் 
தையும் , வெளிச்சத்தையும் தருகின்றது. நமக்குக் 
கிடைக்கும் சக்திக்கும் மூல காரணம் சூரியனே . சூரிய 
வெப்பமில்லாவிட்டால் நமது உடல் நமக்கே பாரமாகி 


19 


சூரியன் 


விடும். படுத்துப் புரள வேண்டியது தான் . ஓட்டாஞ்சில்லி 
போல 

காற்றிலே பறக்க நேரிடும் , சோகமும் , துன்பமும் 
தான் மிஞ்சும் . சூரியனின்றி உயிர்வாழ முடியாது . ( சு . 85 ) 
உலகில் விலங்கினங்களும் , 

தாவர இனங்களும் உயிர் 
வாழ்வதே சூரியனால் தான் . 

இல்லையாகில் 
உலகில் தண்ணீரே இராது . எல்லாம் பனிக்கட்டியாகவே 
இருக்கும் . மழை பொழியாது . 1..னி பெய்யாது . கோடை 
மாரிக்காலங்கள் ஏற்படாது . கடல் நீர் ஆவியாகி மழை 
பொழிந்து அருவிகளிலிருந்து நீர் மின் சக்தி உண்டாகாது . 
நிலக்கரி , பெட்ரோல் போன்றவற்றின் வெப்ப சக்தியும் 
சூரியனிடமிருந்தே கிடைக்கின்றன என்பது விஞ்ஞானம் , 
இதன் 

கவே பல சமய நூல்களில் சூரியனைக் 
கடவுளாகவுா , 

தேவனாகவும் வழிபாடு புரிகின்றனர் 
மக்கள் . 


காரணமாக 


8. யுக முடிவில் சூரியன் : 


இவ்வளவு 

நனமை தரும் சூரியன் இவ்வுலகை 
அழிக்கவும் , ஆற்றல் படைத்தது . இக்கருத்தை இந்நூலின் 
78 ஆம் சுலோகத்தில் கூறியுள்ளார் மயூரகவி இந்தக் 
கருத்தையே நவீன விஞ்ஞானிகளும் கூறியுள்ளது ஒப்பு 
நோக்கத்தக்கது . 


விஞ்ஞானிகளின் கருத்து : சூரியன் " ஹைட்ரஜன் " 
என்ற வளிமத்தால் ஆனது . இதனுள் இடையறாது 
நிகழ்ந்து கொண்டிருக்கும் அணுக்கரு 

மோதலினால் 
தொடர்ந்து சூரிய ஆற்றல் உற்பத்தியாகிக்கொண்டே 
இருக்கிறது . ஒரு நொடிக்குள் அணுக்கரு வினைபுரியும் 
ஹைட்ரஜனின் நிறை 45 கோடி டன்கள் . இதே ரீதியில் 
போனால் இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்குள் சூரியன் 


20 


தன் ஹைட்ரஜன் முழுவதும் தீர்ந்து செம்பூதமாக ( Red 
Giant ) மாறக்கூடும் . அந்த நிலையில்தான் அந்த 
செந்நிறம் இப்போ திருப்பதை விடவும் ஆயிரம் மடங்கு 
பொலிவுடன் விளங்கும் . சூரியனுடைய வெப்பம் பல 
மடங்கு உயர்ந்து பக்கத்திலுள்ள புதன் , வெள்ளி போன்ற 
கிரஹங்கள் உருகிப்போகும் . புவியில் கடல்கள் வற்றி 
ஆவியாய் மறையும் உலகில் வெறும் பாறைகளே மிஞ்சும் . 
அதுவும் காரியத்தையும் ( Lead ) உருக்கிவிடும் அளவிற்கு 
அந்த மலைகள் பழுத்திருக்கும் . உயிரினங்கள் பூமியில் 

ழுமா என்ற கேள்விக்கே இடமில்லை . அத்வான 
மயானமே என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் , 


வா 


மயூர கவியின் கருத்து : யுகத்தின் முடிவில் சூரியன் 
தனது முழுமையான வெப்பத்தால் மிகப் பெரிய நீர்நிலை 
யான சமுத்திரத்தையே வற்றச் செய்து பாலைவனமாக்கி 
விடுவான் . மிகவும் உயர்ந்ததும் . சிறப்புற்றதுமான மலை 
களைத் தனது வெப்பத்தால் தட தட வென்று வெடிக்கச் 
செய்து எள்ளுப் பொடி போலத் தூள் தூளாக்கிவிடுவான் 
( சு . 78 ) . இந்நிலையில் உயிரினங்ள் வாழ முடியுமா ? 
என்பதை சிந்திக்க வைத்து விடுகிறார் கவி . 


ஆகவே . கி . பி . 7 ஆம் நாற்றாண்டில் வாழ்ந்த மயூர 
கவியின் இக்காப்பியத்தில் காணப்படும் விஞ்ஞானத்தின் 
கூறுபாடுகளின் 

வாயிலாக , 

நமது நாட்டில் வாழ்ந்த 
அறிஞர்கள் யோக மகிமையினால் விஞ்ஞானக் கருத்துக் 
களை நன்றாகவே அறிந்திருந்தனர் . என்று அறியலாகும் . 
-ஆனால் , டைக்காலத்தில் 

நமது நாட்டில் மன்னர் 
களுக்குள் ஏற்பட்டிருந்த அரசியல் குழப்பங்களினால் 
இத்தகைய விஞ்ஞான அறிவு மறைந்துவிட்டது என்று 
அறிஞர்கள் கூறுவது உறுதிப்படுகிறது . 


21 


எனினும் நமது தொன்மை நூல்களான வேதங்கள் , 
திகாசங்கள் , புராணங்கள் . இலக்கியங்கள் ஆகியவற்றில் 
சூரியனைப் பற்றிய பல செய்திகளையும் இந்நூலில் 
ஆங்காங்கே சுட்டிச் செல்கிறார் மயூர கவி . 


நூலாசிரியர் வரலாறு : 


மயூரகவி 


- 


காதம்பரி என்னும் நூலை இயற்றிய 
பாணபட்டரின் உறவினர் என்று சரித்திர ஆய்வாளர்கள் 
கூறுவர் . எத்தகைய உறவினர் என்பதைத் தீர்மானித்துச் 
சொல்ல இயலவில்லை ; மயூரகவிக்கு பாணபட்டர் 
மைத்துனன் என்று கொள்வார் சிலர் ; சகோதரியின் கணவர் 
என்பார்கள் சிலர் . இந்த உறவு ஒரு அருமையான 
சுலோகத்திற்குக் காரணமாகிறது என்று மட்டும் நாம் 
ரஸிக்கலாம் . 


மயூரகவிக்கும் அவர் மனைவிக்கும் ஏதோ பிணக்கு . 
இரவு முழுதும் மன்றாடி அவளைச் சமாதானப்படுத்த 
முனைகிறான் மயூரன் . அவள் மனம் கனியவில்லை . என் 
இனியாளே ! இரவு போயேவிட்டது . அதோ 
சந்திரனும் ( என்னைப் போல் ) ஒளிாங்கி மறைகிறான் . 

தோ இந்த விளக்கும் இரவு முழுதும் எரிந்து - சோர்ந்து - 
திரி கருகி ( என்னைப்போல் ) உருக்குலைந்து அணைந்து 
விடும்போல இருக்கிறது . உன் மெல்லிய பாதங்களிலும் , 
தலை சாய்த்துவிட்டேனே ! 

உன் கோபம் தணியாதா ? 
உன் ரோஷத்தை விடமாட்டாயா ? என்று முனகி மேலே 
பேசமுடியாமல் நாத்தழுதழுக்கிறான் . 


गतप्राया रात्रिः कृशतनु शशी शीर्यत इस 

प्रदीपोऽयं निद्रावशमुपगतो घूर्णत इव । 
प्रणामान्ते मानं त्यजसि न यथा त्वं ऋधमहो " 


22 


கத ப்ராயா ராத்ரி : க்ருசதநு சசி சீர்யத இவ 

ப்ர தீபோ ( அயம் நித்ராலசமுபகதோ கூர்ணத இவ | 
ப்ரணாமாந்தே மானம். த்யஜதி நயதா த்வம் க்ருதமஹோ 
இந்த மூன்றடிகளுக்கு அடுத்த நான்காம் அடி அறையின் 
வெளியிலிருந்து அவர்கள் காதுகளில் 

விழுகிறது . 
அப்பப்பா ! உன் மார்பகம் 

உன் மார்பகம் தான் கடினமானது என்று 
நினைத்தேன் . அதற்குள்ளே இருக்கும் உன் இதயமும் 
அவ்வளவு கடினமா ? என்னும் பொருள்பட 

कुचपत्यामत्या हृदयमपि ते चण्डि कठिनम् ॥ " 
" குசப் த்யாஸத்யா ஹ்ருதயம்பி தே சண்டி கடினம் || " 
என்று நான்காம் அடி காதில் விழுகிறது , 


பா 


இந்த நான்காம் அடியைச் சொன்னவன் பாணபட்டன் . 
பிணக்குத் தீர்ந்து சிரித்துக்கொண்டே தம்பதிகள் அறையி 
லிருந்து வெளிப்பட்டனர் , என்று கதை முடிகிறது . இதைக் 
கூறியவன் பயூர கவி என்றும் கூறப்படுகிறது . மயூர 
கவியைப் பற்றிய பிற செய்திகள் தெரியவில்லை. 


மயூர் கவியின் காலம் 


மயூர கவியின் கவிதைகளை மேற்கோள் காட்டி 
த்வந்யாலோகம் எழுதிய ஆநந்தவர் தனாசாரியார் தன் 
லக்கிய விமர்சனத்தில் பேசுகிறார் . ஆநந்தவர்த்தனர் 
கி பி . 850 க்கு முன் - பின்னாக வாழ்ந்தவர் என்பதாக 
சரித்திர ஆசிரியர்கள் தீர்மானித்துள்ளனர் . ஆகவே , 
மயூரகவி இவருக்கு முன்னரேயே வாழ்ந்திருக்கவேண்டும் . 
இதுபோலவே 

பாணபட்டரும் தான் எழுதிய ஹர்ஷ 
சரித்திரத் தில் மயூரகவியைக் குறிப்பிடுகிறார் ஹர்ஷரின் 
காலம் கி.பி. 606 - 646 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக் 

இம் மன்னனுடைய ஆஸ்தானப் புலவர்களில் 
மயூர கவியும் பாணபட்டரும் இருந்திருக்கிறார்கள் . 
ஆகவே , கி.பி. 7 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மயூர 
கவி வாழ்ந்தவர் என்று சொன்னால் தவறில்லை . 


கிறது . 


+ 


23 


சூரிய சதகத்தின் தோற்றம் 


மயூர கவி ஹர்ஷ சக்ரவர்த்தியின் அவைப் புலவராக 
இருந்தார் . அப்போது அவருக்கு குஷ்டரோகம் வந்தது 
என்றும் , அதனால் அவர் அவையிலிருந்து வெளியேற்றப் 
பட்டார் என்றும் , சூரிய சதகத்தை இயற்றி சூரியனை 
உபாஸித்து குஷ்டரோகம் நீங்கினார் என்றும் , 

என்றும் , கர்ண 
பரம்பரைச் செய்தி ஒன்றுண்டு .. ஆயினும் , தனக்கு 
வந்துள்ள நோயைத் தீர்த்துத் தன்னைக் 

காப்பாற்ற 
வேண்டுமென்று சூரிய சதகத்தில் ஒருவரியில் கூட அவர் 
சூரியனை வேண்டவில்லை . 


வட 


காரண 


கவி 


மயூரகவி வாழ்ந்த காலத்தில் சூரிய வழிபாடு பரவ 
லாக நாடு முழுவதும் இருந்துள்ளது . குறிப்பாக 
நாட்டில் அதிகமாகப் பரவி இருந்தது . இதன் 
மாகவே ஒரிசாவிலுள்ள கோ நார்க் கில் சூரியனுக்குக் 
கலைவளம் நிறைந்த பெருங்கோயில் 

எழுந்துள்ளது 
என்றும் இதனை கலிங்க நாட்டு அரசன் நரசிம்மவர்மன் 
( கி . பி . 1238 - 64 ) எடுப்பித்துள்ளான் என்றும் வரலாறு 
கூறுகிறது . இதனால் சூரிய வழிபாடு புரிகின் றவர்களுக்கு 
சூரியனின் 

அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டுகிறார் 

இதுவே சூரிய சதகத்தை மயூர கவி இயற்றக் 
காரணம் என்பதுவே பெரும்பாலும் பொருந்தும் மேலும் , 
இந்நூலில் சில சுலோகங்களின் ஓசையை வெளிப்படுத்த 
ஒரே அக்ஷரத்தைப் பல முறை உபயோகப்படுத்தியுள்ளார் . 
இதனால் அதன் சுவைகூடி ரஸிக்க முடிகிறது இதைக் 
குறித்து இந்நூலின் உரையாசிரியர்களில் ஒருவர் . சில 
சுலோகங்களில் ஒரே எழுத்தை ( அக்ஷரத்தைப் பயன் 
படுத்துவதன் மூலம் அதன் மந்திர சக்தியை வலுப்படுத்திப் 
பாராயணம் செய்வோருக்கு நற்பயன்கள் பெருக அருளு 
கிறார் " என்று குறிப்பிட்டுள்ளாறென அறிய முடிகிறது .. 
உதாரணமாக 36 ம் சுலோகத்தில் ( த்ய ) என்ற எழுத்தும் ; 
70 ல் 7 ! ந்த ) என்ற எழுத்தும் , 94 ல் 7 ( ச ) என்ற எழுத்தும் 
அதிகமாகப் 

பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . இவற்றை 


24 


யெல்லாம் கருத்தில் கொண்டால் சூரியனின் அருள் 
பெற்றுய்ய இந்த நூல் பயனளிக்கவல்லது என்பதையும் 
அறியலாகும் . 


மயூரகவியின் பிற நூல்கள் 


சூர்ய சதகத்தைத் தவிர மயூரகவி இயற்றிய நூல்கள் 
1. மயூராஷ்டகம் , 2. ஸுபாஷித சங்கரஹம் ஆகியன , 


1 . மயூராஷ்டகம் என்னும் இந்த நூலை மயூரகவி 
இயற்றியுள்ளதாக இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக் 
காட்டுகிறார்கள் . 


2. ஸுபாஷித சங்கரஹம் : 

சிறந்த 

இலக்கியக் 
கோவைகளில் இப்புலவர் 

பெருமான் இயற்றியதாகப் 
பதினாறு 

சுலோகங்கள் காணப்படுகின் றன .. இவற்றில் 
தேனூறும் இனிய சிருங்கார ரஸம் ததும்புகிறது . 


அவையாவன : 


ஒன்று முதல் ஏழு சுலோகங்கள் வரை 

பார்வதியும் 
பரமேச்வரனும் சொக்கட்டான் 

ஆடியது பற்றிய 
வர்ணனை . 


எட்டாவது சுலோகம் : சாம்ராட் ஹர்ஷவர்த்தனரைப் 

புகழ்ந்து எழுதியது . 
ஒன்பதாவது சுலோகம் : ஒரு பசுவும் அதன் 

கன்றும் 
தமக்குள் அன்பொழுகப் பரிவு காட்டிக் கொள்வதைச் 

சித்தரிக்கின்றது . 
பத்தாவது சுலோகம் : இரு கழுதைகள் காதல் ஜோடி 

களாக நையாண்டி செய்யப்படுகின் றன .. 


பதினொன்றாவது சுலோகம் : ஒரு பரதேசியின் மேல் 

துண்டு பற்றிய அழகிய வர்ணனை . 


25 


12 ஆவது சுலோகம் : காதலர்களின் பிரிவாற்றாமை 
13 ஆவது சுலோகம் : பரமேச்வரன் முப்புரமெரித்த லீலை .. 
14 ஆவது சுலோகம் : உமையாமையின் பிணக்கு . 
15 ஆவது சுலோகம் : நரசிங்கமாக அவதரித்த 

மஹா 
விஷ்ணுவின் நகங்கள் மி :, அழகாக வர்ணிக்கப்படு 


கிறது . 


16 ஆவது சுலோகம் : குழந்தை கன் ; ணனின் கனவு , அதில் 

பிரம்மதேவனையும் , பரமேச்வரனையும் , பிற தேவதை 
களையும் அருகே அமரும்படி கண்ணன் வேண்டு 
கிறான் .யசோதை , குழந்தையின் மழலைப் பிதற்றலைக் 
கேட்டுத் திகைக்கிறாள் . 


தமிழகத்தில் சூரிய சதகத்தின் பயன்பாடு : 


சூரியன் 


பரிவார 


குறிப்பாக, தமிழகத்தில் தொன்மைக் காலந்தொடங் 
கியே சூரிய வழிபாடு இருந்துவருகிறது . மாமல்லபுரத்தின் 
குகைச் சிற்பங்களில் சூரியன் உள்ளான் . சோழ மன்னர்கள் 
தங்களை சூரிய குலத்தினராகக் காறிக்கொண்டனர் . 
தமிழகத்திலுள்ள சிவாலயங்களில் 
தேவதையாகவும் கீழ்த்திசைக் கடவுளாகவும் வழிபட்டனர் . 
பிற்காலத்தில் நவக்கிரகங்களில் ஒருவராக சிலா மூர்த்தியாக 
அமைத்து வழிபடலாயினர் . 

யூர சதகமாகிய இந்தப் 
பநுவலை பண்டிதர் 

முதல் சாதாரண 

மக்கள்வரை 
ஸம்ஸ்கிருத மொழி தெரிந்தவர்களால் பாராயணம் 
செய்யப்பெற்றுவந்துள்ளது என்று அறியமுடிகிறது . 


மயிலை ஸம்ஸ்கிருதக் கல்லூரி முதல்வர் திரு . 
P V. சிவராம தீக்ஷிதர் அவர்கள் பதிப்பித்துள்ள நூலின் 
முகவுரையில் காஞ்சீ ஸ்ரீகாமகோடி பீடம் மஹாஸ்வாமிகள் 
ஒருசமயம் காஞ்சியில் தங்கியிருந்த காலத்தில் காஞ்சீபுரத் 
திலுள்ள கச்சபேச்வரர் ஆலயத்திலுள்ள பாது தீர்த்தத்தில் 
நீராடி அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு திரும்பும் 
சமயத்தில் படிகளில் காணப்பட்ட கல்வெட்டுக்களைக் 


சூரி - iv 


26 


கண்டு படித்து மகிழ்ந்தார்கள் . பின்னர் அவரை தரிசிக்க 
வந்திருந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் திரு . T. N. ராமச் 
சந்திரன் அவர்களிடம் அக்கல்வெட்டைப் படித்துவாச் 
சொல்லி இது சூரிய சதகம் தான் என்பதை உறுதிபடுத்திக் 
கொண்டார் சுவாமிகள் ” என்று குறிப்பிட்டுள்ளார் . 


இதனால் , சூரிய சதகம் தமிழ் நாட்டில் கல்வெட்டில் 
பொறிக்கப்படும் அளவுக்குப் பரவி பலரும் படித்தறியும் 
வாய்ப்பும் தமிழக மன்னர்களால் செய்து கொடுக்கப் 
பட்டுள்ளதை அறிந்து மகிழலாம் . மேலும் , இந்த நூலகத் 
திற்குப் பலர் அன்பளிப்பாக அளித்துள்ள ஓலைச் சுவடி 
களிலும் , காகிதச் சுவடிகளிலும் சூரிய சதகத்தின் மூல நூல் 
மற்றுமுள்ள பல பிரதிகள் கிடைத்துள்ளன . இவற்றின் 
வாயிலாகவும் பலர் இந்த நூலைப் பாராயணம் செய் 
துள்ளனர் என்றும் அறிய முடிகிறது . 


சூரிய சதகத்தின் உரை நூல்கள் 


உண்டு . 


சூரிய சதகத்திற்கு 14 உரை நூல்கள் 
அவற்றை எழுதியுள்ள ஆசிரியர்கள் ; 


1 . 


மதுசூதனர் இயற்றிய பாவ போதினி என்னும் உரை 
நூல் , 
2. ஜகன் நாதர் இயற்றிய உரை 
3. வல்லபதேவர் இயற்றிய ஸுர்யானுவா தினீ என்னும் 

உரை நூல் 
4 , யக்ஞேச்வர சாஸ்திரி இயற்றிய உரை 
5. திரிபுவநபாலர் இயற்றிய உரை 
6. ஜயமங்களர் 
7. ரங்கதேவர் 
8 .. கங்கா தரர் 
9 . பாலமபட்டர் 
10. ஹரிவம்சர் 
11. கோபீ நாதசூரி ப்ரபாவளீ என்னும் உரை 
12 . ராமபட்டர் 

உரை 


. 


. 


27 


13. அன்வயமுகர் இயற்றிய உரை 
14 . ராமச்சந்திரர் 
15 . லிங்கையர் 


இவற்றில் சில உரைநூல் மட்டுமே அச்சாகியுள்ளதாக 
அறியமுடிகிறது . பல உரைகள் இன்னும் அச்சில் வெளிவர 
வில்லை என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து . 


தற்போது , இப்பதிப்பில் முதன்முதலாக கோபி நாத 
ஸுரி என்னும் ஆசிரியரால் இயற்றப்பட்ட " ப்ரபாவளீ " 
என்னும் உரை நூல் அச்சாகி வெளிவருகிறது . இந்த நூலில் 
ஆசிரியரைப் பற்றிய செய்திகள் ஏதும் கிடைக்கவில்லை . 


" ப்ரபாவளீ ” என்னும் இந்த உரைச் சுவடியின் 
மற்றொரு பிரதி சென்னை அரசினர் கீழ்த்திசைச் சுவடி 
நூலகத்தில் ( 11320 Taylor [ f 212 ) ஒரு சுவடி இருப்ப 
தாக N. C. C. Vol . II- ன் மூலம் அறியமுடிகிறது . 


சுவடியின் வரலாறு 


தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தின் ஸம்ஸ்கிருதப் 
பிரிவில் B 4966 / D . 3944 ஆம் எண்ணில் ஒரு காகிதச் 
சுவடி உள்ளது . 

இது முழுமையான சுவடி . இதில் 
எழுத்துப் பிழைகளும் , சிற்சில பதங்கள் குறைந்தும் 
நிறைந்தும் காணப்படுகிறது . மற்றொரு சுவடி B. 10324 / 
D. 3945 ஆம் எண்ணில் வைத்துப் பாதுகாக்கப்படும் 
ஓலைச் சுவடி . இது குறையான பிரதி . மிகவும் மோச 
மாகவும் படிக்க அரியதாகவும் உள்ளது . இதில் காணும் 
உரை முற்றிலும் வேறுபட்டதாகவும் இருக்கிறது . இதன் 
உரையாசிரியர் யார் என்று கண்டுபிடிக்க இயலவில்லை . 


ஆகவே , இந்நூலகத்தில் கிடைத்துள்ள காகிதச் சுவடி 
( B. 4966 / D . 3944 ) யை மட்டுமே வைத்துக் கொண்டு இந் 
நூல் பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . இதன் மூல சுலோகங் 


28 


களுக்குரிய பாடபேதங்களுக்காக கீழே காணும் சுவடிகள் 
பயன்படுத்தப்பட்டன 


1. A B. N ( 494/ D . N () 39.39 
2. 3. B. No. 4 ) / D . No. 3942 
3. C. 

C. B. N ( ) . 49,5 / D . NO . 354 :) 
4. D. B. N ( ) 4912 / D . No 3918 


வாரணாச 


இத்துடன் சௌகாமயா வித்யாபவன் 
பதிப்பகத்தாரால் வெளியிடப்பெற்ற ஸ்ரீராமகாந்த 
த்ரிபாடி அவர்களின் பதிப்புப் புத்தகமும் , 

சென்னை , 
மயிலாப்பூர் ஸம்ஸ்கிருதக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் 
ஸ்ரீ P. V. சிவராம தீக்ஷிதர் அவர்களால் வெளியிடப்பட்ட 
நூலும் பரிசீலனைக்காக எடுத்து : கொள்ளப்பட்டன . 


நூலசிரியர் மயூரகவி வேதங்கள் , உபநிஷத்துக்கள் , 
சாஸ்திரங்கள் , மஹ பாரதம் , காவியாதிகள் ஆகியவற்றில் 
கூறப்பட்ட கருத்துக்களை இக்காவியத்தில் கூறியுள்ளார் . 
இருப்பினும் மஹாபாரதத்தில் காணப்படும் செய்திகள் 
இதில் பரவலாகக் காணமுடிகிறது . மேலும் மஹாபாரதம் 
வனபர்வாவில் காணப்படும் " ஸர்ய ஸ்தோத்திரமே ” 
இந்த நூல் எழுத அடிப்படை நூலாக இருக்கும் என்று 
கருதமுடிகிறது . அதில் காணும் சூரியனின் பெயர்களையும் 

செய்திகளையும் இந்த சூரிய சதகத்தில் காணலாகும் . 
இதன் காரணமாக இந்த நூலின் அநுபந்தமாக யுதிஷ்டிரர் 
அருளிய ஸூர்ய ஸ்தோத்திரமும் வெளியிடப்பட்டுள்ளது . 


।। श्रीः ॥ 


श्रीमयूरकविप्रणीतं 


॥ सूर्यशतकम् ॥ 


ஸ்ரீ மயூரகவி இயற்றிய 
சூர்யசதகம் 


जम्भारातीभकुम्भोद्भवमिव दधतः सान्द्रसिन्दूररेणु 

रक्ता: सिक्ता इबौघैरुदयगिरितटीधातुधाराद्रवस्य । 
आयान्त्या तुल्यकालं कमलवनरुवारुणा वो विभूत्यै 

भूयासुर्भासयन्तो भुवनमभिनवा मानवो भानवीयाः ॥ १ 


जम्भेति । 


तस्य आरातिः शत्रुः, 


जम्भो नाम कश्चिदपुरः । 
तस्य इभः ऐरावतः । तस्य कुम्भौ तयोः उद्भवः आविर्भावः 
यस्य तं जम्भारातीभकुम्भोद्भवम् । अनेन किमभिधीयते ? सान्निध्यात्पूर्व 
दिगिभकुम्भोद्भवमित्यभिधीयते । सिन्दूरं नाम कश्चिद्रक्तद्रव्यविशेषः । 
सिन्दूराणां रेणुः सान्द्रश्चासौसिन्दूररेणुश्च तं सान्दसिन्दूररेणुं । “रेणु यो: 
स्त्रियांधून्ली स्यमरः । दधतः धारयन्त इव । रक्ताः लोहिताः । 
उदयत्यस्मादमिन्या उदयः । उदयश्चासौ गिरिश्च उदयगिरिः उदयपर्वतः । 
तस्य तरयः वाः तासु धातवः गैरिकाणि धाराः तासां द्रवस्य । आय : 
प्रवाहैः सिक्ता इव क्षालिता इव । अत्रापि रक्ता इक सम्बध्यते । तुल्यः 
समानः कालो यस्मिन् कर्मणि तत् तुल्यकालम् । आयान्त्या आविर्भवन्त्या । 
कमलानि पानि तेषां वनं तस्य रुक दीप्तिस्तथा कमलवारुचेव भरुणाः 


2 


ताम्राः । भुवनं लोकं । भासयन्तः । एकवचनमुपलक्षणम् । भुवनानि 
HTT = titae : | அ UTI : TIT :. | if HIR : | सूर्य 
सम्बन्धिनः । भानुशब्दस्य भानवो रश्मयः । यः युष्माकं । भूत्य श्रियै 


TIT : 


ஜம்பாரா தீபகும் போத்பவமிவ தத்த : 

ஸாந்தர ஸிந்தூரரேணும் 
ரக்தா : ஸிக்தா இவௌசைருதயகிரி தடீ - 

தாது தாராத்ரவஸ்ய | 
ஆயாந்த்யா துல்யகாலம் கமலவனருசே 

வாருணா வோ விபூத்யை 
பூயாஸுர்பாஸயந்தோ புவன மட நவா 

பாநவோ பா நவீயா : !! 


சூரியன் கிழக்குத் திசையில் தன் செங்கதிர்களைப் 
பரப்பிக்கொண்டு உதயமாகிறான் . அவன் கிரணங்கள் 
ஏன் சிவந்தன ? கவியின் கற்பனைகளும் உதயமாகின்றன . 


கிழக்குத் திசையிலிருந்து சூரியன் கிளம்புவதால் , 
அத்திசையின் அதிபதியான 

அதிபதியான இந்திரன் , தன் வெள்ளை 
யானையின் 

மஸ்தகங்களில் சிந்தூரப் பொடிகளால் 
அலங்கரித்திருப்பான் அப்பொடிகளின் மேல் பட்டு 
வருவதால் இவனது கிரணங்களும் சிவந்து விட்டனவோ ? 
அல்லது கீழ்த்திசையில் உதய பர்வதம் தென்படுகிறது . 
அங்கு , ஆங்காங்கு மலைகள் உருகி வந்து வழிகின்றன . 
பொடிகள் சிதறியுள்ளன . அவைகளின் மீது பட்டதால் 
இவன் 

கிரணங்களும் செந்நிறமாயினவோ ? அல்லது 
சூரியன் உதித்ததும் செந்தாமரைகள் மலர்ந்துவிட்டன 
அல்லவா ? அவற்றின் மீது கிரணங்கள் பட்டதால் அக் 
கிரணங்களும் சிவந்துவிட்டனவோ ? என்று வியக்கும் 
வண்ணம் உதயமாகும் சூரியனின் கிரணங்கள் உங்களைக் 
காக்கட்டும் . 


3 


भक्तिप्राय दातुं मुकुलपुटकुटीकोटरकोडलीनां 

लक्ष्मीमाक्रष्टुकामा इत्र कमलवनोद्धाटनं कुर्वते ये । 
कालाकारान्धकाराननपतितजगत्साध्वसध्वंसकल्पाः 

कल्याणं वः क्रियासुः किसलयरुचयस्ते करा भास्करस्य । 


तस्य 


भक्तिप्रवायेति । भासं करोतीति भास्करः सूर्यः । 
भास्करस्य । ये करा : किरणाः । भक्त्या प्रलः प्रणतः तस्मै । भक्तिप्राय 
यजमानायेति शेषः । दातुम् । मुकुलानि कुडमलानि । “ कुडमलो 
मुकुलोऽस्त्रियामिणत्यमरः । तेषां पुटानि तान्येव कोटरं मध्यविवरम् । 
तस्य कोड: अपवरकम् । तस्मिन् लीनां लक्ष्मी श्रियम् । आक्रष्टुमाहर्तुं 
कामः येषां ते आऋष्टुकामाः । इव । “ तु काममनसोरपि ” इति 
मकारलोपः । कमलवनानामुद्घाटनं विकासः तत्कमलवनोद्घाटनम् । कुर्वते 
आकर्षणसामर्थ्यात्करा इत्युक्तम् । कालो यमः तस्य आकार इव आकारो 
यस्य सः कालाकारश्वासावन्धकारश्च तस्य आननं मुखम् । तस्मिन् पतितं 
यस्य तत् । जगत् तस्य साध्वसं भयं । तस्य ध्वंसो नाशः । तस्मिन् 
कल्पाः समर्थाः । 

किसलयानां पल्लगना रुचिः छाया येषां ते किसलय 
रुचयः । भास्करस्य ते कराः । व कल्याणं मङ्गलं क्रियासुः ॥ 

२ 


பக்திப்ர ஹ்வாய தாதும் முகுலபுடகுடீ 

கோடரக்ரோடலீனாம் 
லக்ஷ்மீமாக்ரஷ்டுகாமா இவ கமலவனோ 

காடனம் குர்வதே யே 
காலாகாராந்தகாரானனபதிதஜகத் 

ஸாத்வஸத்வம்ஸகல்பா ; 
கல்யாணம் வ : க்ரியாஸு : 

கிஸலயருசயஸ்தே கரா பாஸ்கரஸ்ய | 


4 


சூரியன் தன் செங்கதிர்களால் தாமரை மலர்களை 
மலரச் செய்கின்றானல்லவா ! அதன் காரணத்தைக் கலி 
வெளியிடுகின்றார் : 


. 


தா மரை மலர் மஹாலக்ஷ்மியின் இருப்பிடமென்பது 
அனைவருக்கும் தெரியும் . அவள் , மலரப்போகும் தாமரை 
யின் மொக்கு என்ற குடிலில் ஒளிந்து கொண்டவள் 
போல அமர்ந்திருக்கிறாள் . இந்நிலையில் , தன்னை 
வணங்கும் பக்தர்களுக்கு லக்ஷ்மியின் கடைக்கண்ணோக்கும் , 
அதனால் செல்வமும் உண்டாகவேண்டும் என்ற எண்ணத் 
தால் கிரணங்கள் என்ற 

தனது கைகளால் 

தாமரை 
மொட்டுக்களைத் திறந்துவிடுகிறான் சூரியன் . உள்ளே 
அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி தென்படுகிறாள் . அவள் பார்வை 
பக்தர்களின் மேல் விழுகிறது . அவர்களும் செல்வந்தர்கள் 
ஆகின் றனர் . அதற்காகத்தான் சூரியன் 

தாமரையை 
மலரச் செய்தானோ ? 


சூரியன் உதயமானால் . எங்கும் பரவியுள்ள இருள் 
நீங்கும் என்பது யாவரும் அறிந்ததே. ஆயினும் கவியின் 
கற்பனை . இருள் கருமை நிறமுள்ள யமனைப் போன்றது . 
யமன் , 

மக்களின் உயிரை வாங்கி கீழே வீழ்த்திவிடுகிறான் . 
இருள் , மக்களின் உணர்வை ( வாங்கி படுக்கையில் ) வீழ்த்தி 
விடுகிறது . 

ஆகவே , சூரியன் தன் ஆயிரக்கணக்கான 
கிரணங்களாகிற கைகளால் யமனையொத்த இருளை 
வீழ்த்தி மக்களின் சங்கடங்களை போக்கி தங்களது செயல் 
களில் ஈடுபடச்செய்கிறான் . 


இவ்வாறு , மக்களின் வாழ்க்கையை உயர்த்தும் சூரிய 
னின் மாந்துளிர்போலச் சிவந்த இளம் கதிர்கள் உங்களைக் 
காக்கட்டும் , 


5 


गर्भेष्विति । 


गर्भेष्वम्भोरुहाणां शिखरिषु च शिताग्रेषु तुल्यं पतन्तः 

प्रारम्भे वासरस्य व्युपरतिसमये चैकरूपास्तथैव । 
निष्पर्यायं प्रवृत्तास्त्रिभुवनभवनप्राङ्गणे पान्तु युष्मा 
नूष्माणं सन्तताध्वश्रमजमिव भृशं विभ्रतो अध्नपादाः ॥ ३ 

अम्भोरुहाणां पद्मानां गर्भेषु उदरेषु, शितामेषु 
तीक्ष्णशृङ्गेषु । शिखराणि एषां सन्तीति शिखरिणः पर्वताः तेषु शिखरिषु 
च । तुल्यं मानं क्रियाविशेषणम् । एकरूपमिति यावत् । पतन्तः । 
वासरस्य दिनस्य । प्रारम्भे प्रात :कालेऽप्युपरतिसमये समाप्तिकाले च 
अस्तमयसमय इत्यर्थः । चकारः समुच्चये । तथैव पूर्ववत् । एकरूपाः 
समानदीप्तयः ( रक्तवर्णा) इत्यथः । निर्गतः पर्यायो यस्मिन् कर्मणि तत् 
निष्पर्यावं , युगपदिस्यर्थः । त्रीणि भुवनानि त्रिभुवनं, त्रिभुवनमेव भवनं गहं , 
" भवनागारमन्दिर " मित्यमरः । तस्य प्राङ्गणं तस्मिन् त्रिभुवनभवनप्राङ्गणे 
अध्वनि श्रमः सन्ततश्वासावध्वश्रमश्च । 

तस्माज्जातं 
सन्तताध्वश्रमजनितम् । अमाणं उष्णत्वं भृशमित्यर्थः । विभ्रतः 
धारयन्तः बध्नस्य । " भास्कराहस्करबध्न " इत्यमरः । 
" पादा रश्भ्यङधितुर्याशाः ” इत्यमरः । युष्मान् पान्तु रक्षन्तु सन्तता 
ध्वश्रमजमिति पदसामर्थ्यात्पादशब्दोऽत्रविवक्षितः ।। 


प्रवृपाः । 


पादाः रश्मयः 


३ 


கர்பேஷ்வம்போருஹாணாம் சிகரிஷு ச 

சிதாக்ரேஷு துல்யம் பதந்த : 
ப்ராரம்பே வாஸரஸ்ய வ்யுபரதிஸமயே 

சைகரூபாஸ்ததைவ | 
நிஷ்பர்யாயம் ப்ரவ்ருத்தா - ஸ்த்ரிபுவந 

பவந் ப்ராங்கணே பாந்து யுஷ்மாந் 
ஊஷ்மாணம் ஸந்ததாத்வ 

ச்ரம - மிவ ப்ருசம் பிப்ரதோ ப்ரத்ந பாதா ; 


3 


6 . 


ஆனால் 


ஆயின் 


போதும் , 


முதலிரண்டு சுலோகங்களில் சூரியனின் கிரணங்களின் 
செந்நிறத்தைப் புகழ்ந்து 

பேசினார் கவி . 

இந்த 
சுலோகத்தில் கிரணங்களின் வீச்சைப் புகழ்ந்து பேசுகிறார் . 
எந்த ஒளியும் , 

அதன் வீச்சு 

அதல அகல ஒளி 
குன்றித்தான் போகும் , 

சூரியனுடைய ஒளி 
மட்டும் குன்றாது , சூரிய ஒளி கிளம்பும் இடத்தில் எத் 
திறத்ததோ அது பாயும் இடத்திலும் அதே திறத்தி 
லுடையது . அது குளத்தில் மலரும் தாமரையாகட்டும் . 
வானளாவி வளர்ந்த பர்வதத்தின் உச்சிமுளையாகட்டும் 
ஒரே திறத்தினுடையது . சில ஒளிகள் ஒளிரத் துவங்கும் 
போதும் , அணையும் போதும் சற்றுக் குறைவாகத்தான் 
பிரகாசிக்கும் . ஆனால் சூரியனின் ஒளி உதயமாகும் 
போதும் , அஸ்தமிக்கும் போதும் அல்லது நடுப்பகலிலும் 
ஒரே திறத்தவை . 

உதயத்தின் 
அஸ்தமனத்தின் போதும் செந்நிறமாகவும் , நண்பகலில் 
வெள்ளை நிறமாகவும் , வண்ணத்தில் மட்டுமே வித்யாஸம் 
அவ்வளவே . 

சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கே மறைகிறான் 
என்பது உலக வழக்கு - கவிவழக்கு . உண்மையில் சூரியன் 
உதிப்பதுமில்லை. மறைவதுமில்லை . ஒருவன் நீண்ட 
தூரம் நடந்து சென்று களைத்து விட்டால் அவன் சற்று 
ஓய்வு வேண்டி தனது கால்களை அகட்டிப் பரப்பி நின்று 
இளைப்பாறுவான் . இதைப் போலவே , சூரியனும் தனது 
கிரணங்களாகிய கால்களை அகட்டி , 

குத்திட்டு 
நிற்கிறான் போலும் , என்கிறார் கவி 

சூரியனைச் சொல்லக்கூடிய சொற்கள் பலவுண்டு . 
அவற்றில் எங்குமே உபயோகப்படாத ப்ரத் (SS ) என்ற 
சொல் இங்கு உபயோகப்படுத்துவது சாலச் சிறந்தது .. 
( எல்லை ) கட்டுகிறவன் என்று பொருள் . ஆண்டவன் 
படைத்த பிரபஞ்சம் இவ்வளவுதான் என்று எல்லை கட்டு 
கிறவன் சூரியன் மட்டுமே . ஆண்டவன் படைத்த உலகின் 
பரப்பெங்கிலும் ஒளியைப் பாய்ச்சுபவன் என்றும் பொருள் 
கொள்ளலாம் . 


பல 


7 


प्रभ्रश्यत्युत्तरीयविष तमसि समुदोक्ष्य वीनावतीन्प्राग 

जन्तूंस्तन्तून्यथा यानतनु वितनुते तिग्मरोचिर्मरीचीन् । 
ते सान्द्रीभूय सद्यः क्रमविशददशाशादशालीविशालं 

शश्वत्संपादयन्तोऽम्बरममलमलं मङ्गलं वो दिशन्तु ॥ 


४ 


। 


अथ सूर्यस्य तन्तुबायेन साम्यमुच्यते प्रभ्रश्श्यतीति । तिम्मानि 
तीक्ष्णानि रोचींषि यस्य सः तिम्मरीचिः सूर्यः । · उत्तरीयं प्रावरणं तस्य 
विडिव स्विट यस्य तत् तस्मिन् उत्तरीयविषि । तमसि अन्धकारे 
प्रभ्रश्यति विनश्यति । वीता विगता । आवतिः आवरणं येषां ते तान् 
वीतावृतीन् । जन्तून् प्राणिनः । समुद्रीक्ष्य दृष्ट्वा । 

प्राक प्रभाते । 
मरीचीन् करान् । 

भानुः करो मरीच्यस्त्रीत्यमरः " । यथा तन्तूनिव । 
अतनु महत् । वितनुते विस्तारयते । यथा तन्तुवायोप्युत्तरीये प्रभ्रश्यति 
सति , विगतावृतीन् । विगतप्रावरणान् जन्तून्वीक्ष्य तन्तूनतनु वितनुते 
विस्तारयति तद्वदित्यर्थः । ते मरीचयस्तन्तवश्च सान्द्रीभूय सद्यः । क्रमेण 
परिपाटया । विशदाः निर्मलाः । दश च ताः, आशाः दिशश्च । 
क्रमविशददशश्च ताः दशाशाश्च ताः एव दशाः । तासां आली पङक्तिः 
तया विशालं विस्तीर्णम् । अमलं निर्मलम् । अम्बरं आकाशं वस्त्रं च । 
सम्पादयन्तः । वः युष्मभ्यं चतुर्थीबहुवचनम् । अलं अत्यर्थम् । शश्वत् 
मङ्गलं दिशन्तु ॥ 


। 


ப்ரப்ரச்யத்யுத்தரீய த்விஷி தமஸி 

ஸமுத்வீ z ய வீதாவ்ருதீந் ப்ராக் 
ஜந்தூந் தந்தூந் யதா யாந்தனு 

விதநுதே திக்மரோசிர் மரீசீந் | 


8 


தே ஸாந்த்ரீபூய ஸத்ய : க்ரமவிசத 

தசாசா தசாலீவிசாலம் 
சஸ்வத் ஸம்பாதயந்தோ கம்பர . 

மமலமலம் மங்கலம் வோ திசந்து || 


பொதுவாக , போர்வையோ அல்லது திரையோ ஒரு 
பொருளை 

டி மறைத்துவிடும் . இதைப்போலவே , 
இருளும் பொருளின் தன்மை . நிறம் , வனப்பு ஆகிய 
அனைத்தையுமே மூடி மறைத்து விடுகிறது . ஆனால் 
ஆடையோ அதை அணிகின்ற ஆடவனாகட்டும் , பெண் 
மகளாகட்டும் அவர்களின் தன்மை , நிறம் , வனப்பு , 
திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்தி அழகூட்டுகிறது . 


இதைப்போல , சூரியன் உதிக்கும்போதே இருள் 
என்ற திரையை அகற்றி , குறுக்கும் நெடுக்குமாக (ஊடு 
நூல் - பாவு நூல் போல ) பத்துத் திசைகளிலும் , பாயும் 
கிரணங்கள் என்ற நூலைச் செலுத்தி ஆடையாகப் 
புனைந்து , பொருட்களின் மேல் படிய வைத்து : அந்தப் 
பொருட்களின் தன்மை , நிறம் , வனப்பு திறன் ஆகியவற்றை 
விளக்கிக் காண்பிக்கிறான் . இத்தகைய ஒளியென்ற 
நிர்மலமான ஆடையாக , பத்துத் திசைகளிலும் பரவி 
ஆகாயத்தின் பரப்பளவு விரிந்த கிரணங்கள் - 5 Rx - 
TWITI - SC - fHTT - மங்களங்களை நல்கட்டும் . 


न्यक्कुर्वबोषधीशे मुषितरुचि शुषेयौषधीः प्रोषितामाः 

भास्वग्रावोद्गतेन प्रथममिवकृताभ्युद्गतिः पावकेन । 
पक्षच्छेदत्रणासृक्त इव दृषदो दर्शयन्प्रातरद्र 

அன்பாசா TITTEFITN 7 : || 4 

= a Fift || SITHTTITIE : அ / T17 : அன்ன : | 
ओषधीनां तृणज्योतिषामीशश्चन्द्रः तस्मिनोषधीशे, मुषिता अपहृता रुक 


9 


दी तयस्य सः तस्मिन्मुषि रुचि मति , शुचा प्रोषिता नष्टा, आभा दीप्तिर्यासां 
ता : प्रोषिताभाः । ओषधी: न्यक्कुर्वन् , भाः अस्यास्तीति, भास्वान् सूर्यः , 
तम्य ग्रावाणः सूर्यकान्तमण्य: तेभ्य उद्गतः । तेन भास्वग्रावोद्गतेन 
पावकेन प्रथमं कृता अभ्युद्गतिरभ्युत्थानं यस्य सः । कृताभ्युद्गतिः 
--विवर्तमानः सूर्यरश्मिसङक्रमणात्सूर्यकान्तमणिभ्यः कृशानुरुत्पद्यय इति लोक 
प्रसिद्धम् । प्रातः प्रभाते अद्ररुदयपर्वतस्य । पक्षयोरुच्छेदः खण्डनं तेन व्रण 

असृक रुधिरं तस्त्रयन्तीति पक्षच्छेद बणामुक लत इव । 
शिलाः “ पाषाणप्रस्तरमावापलाश्मान: शिला दृषदि " त्यमरः दर्शयन् 
प्रकटयन् । तीबा भानयो यस्य सः तीव्रभानुः तस्य तीव्रभानोर्गभस्तीनां 
“ गभस्तिषणिघष्टय " इत्यमरः । उद्गम: उदयः । युष्माकं अनभिमतं पापं 
नुदतीत्यनभिमतनुत् तस्मै अनभिमतनुदेतन्नाशायेत्यर्थः । 

स्तात् अस्तु । 
"तुह्यास्तातडङाशिष्यन्यतरस्यामिति तोस्तातङङादेशः ॥ 


तस्य । 


दृषदः 


५ 


ந்யக்குர்வன் ஓஷதீசே முஷிதருசி 

சுசே வௌஷதீ : ப்ரோஷிதாபா : 
பாஸ்வத் - க்ரா வோத்- தேந 

ப்ர தமமில் க்ரு தாப்யுத்கதி : பாவகேன | 
பக்ஷச் சேத -வ்ரணா- ருக்ஸ்ருத இவ 

தருவதோ தர்சயன் - ப்ராத -ரத்ரே 
ஆதாம்ர - ஸ் தீவ்ர - பாநோ ; அநபி மதநுதேதே 

ஸ்தாத் - கபஸ்த்யுத்- கமோ வ : || 


கீழ்வானில் சூரியன் உதயமாகிறான் . அச்சமயத்தில் 
கீழ்த்திசையெங்கும் வானம் சிவந்து காணப்படுகிறது . 
இக்காட்சியைக் கண்ட கவி , ‘ வானம் சிவந்து காணப் 
படுவதன் காரணம் தான் என்ன ? என்று சிந்திக்கிறார் . 
அவருடைய கவியுள்ளத்தில் கற்பனைகள் பிறக்கின்றன . 


10 


லிருந்து 


சூரியன் உதிக்கின்ற காரணத்தால் சந்திரன் ஒளி 
இழந்துவிடுகிறான் . சந்திரனின் மனைவி களான ஓஷதிகள் 1 
( மரம் - செடி- கொடிகள் ) , சூரிய உதயத்தால் தனது கணவன் 
ஒளி இழந்து விட்டானே என்று வருந்தி துன்பப்படு 
கின்றனர் , அந்த துன்பத்தின் வெளிப்பாடு தான் கீழ்வானம் 
சிவந்து காணப்படுகிறதோ ? அல்லது சூரியன் உதய 
மாவதால் , உதயகிரியிலுள்ள சூரியகாந்தக் கற்பாறைகளி 

தீப்பிழப்புகள் கிளம்புகின்றன . அத்தீப்பிழம்பு 
களின் ஜ்வாலைகள் சூரியனுக்கு நல்வரவு க.றி. கொழுந்து 
விட்டு 

க்காரணத்தால்தான் வானம் 
செவ்வானமாகக் 

நல்குகின்றதோ ? 

அல்லது 
இந்திரன் , தனது சக்தியென்ற ஆயுதத்தால் மலைகளின் 
சிறகுகளை வெட்டி வீழ்த்திய போது உதயகிரியின் சிறத 
களை வெட்டி வீழ்த்திவிட்டானோ ? அச்சிறகுகளிலிருந்து 
ஒழுகிப் பெருகும் ரத்தத்தின் சிவப்போ ? 
எண்ணுவது போலத் தோன்றும் சூரியனின் 
கிரணங்கள் உங்களுடைய துன்பங்களைப் போக்கட்டும் , 


எரிகின் றன . 


காட்சி 


என்று 
சிவந்த 


शीर्णघाणाधिपाणोन्त्रणिभिरपघर्घराव्यक्तघोषान् 

दीर्घाघातानघौघैः पुनरपि घटयत्येक उल्लाघयन् यः । 
धर्माशोस्तस्य वोऽन्तर्द्विगुणघनघृणानिननिर्विनवृत्ते - 

दत्ताः सिद्धसर्विदधतु घृणयः शीघूमहोबिधातम् ॥ ६ 


1 . 


ஓஷதிகளின் கணவனாகச் சந்திரன் உருவகக்கப்படுகிறான் . 


2. சூரிய காந்தக்கல் என்று ஒன்று உண்டு என்றும் அது சூரியனின் 

கிரணங்கள் பட்ட தும் தீயை உமிழும் என்பதும் கவி மரபு , 


3. மலைகளின் இறக்கைகளை இந்திரன் வெட்டினான் என்றும் , 

இதன் காரணமாகவே மலைகள் பறக்காமல் நிலைத்துவிட்டன 
என்றும் வேத . இதிஹாஸ , புராணங்களில் குறிப்புக்கள் காணப் 
படுகின்றன . 


11 


इदानों सूर्यस्याखिलरोगसङ्घातविघटनपटुत्वमाह शीर्णेति । उल्लाघो 
व्याधिनिर्माकः । उल्लाघं करोतीत्युल्लाघयन् “ तत्करोति तदाचष्ट ” इति 
निच प्रत्ययः । 

एक : एकपक्षः, यः धर्मांशुः सूर्यः घाणं च अधिश्च 
पाणिश्च घाणाङघिगाणि द्वन्द्वश्च " पाणितूर्यः सेनांगानामिति द्वन्दै कवद्भावः 
शीर्णं छिन्न घाणाधूिपाणि व्रणमेषां अस्तीति वणिनः, तैः वणिभिः अपघनैः 
अङ्ग : “ अपघनोऽङ्गामिति निपातनात् । उपलक्षणम् । तृतीया तैः 
उपलक्षितान् घर्घराः अव्यक्त घोषाः । अध्यक्तवचनं यथा तथा घोषाः येषां 
तान् घघराव्यक्तघोषान् । जघौघेः पापसमूहैः । दीर्घ आयतं घातं निश्वासा 
येषां ते तान् दीघघातान् कुरूपादिमहाव्याधियुक्तान् । पुनरपि घटयति 
संपूर्णावयवान् करोतीत्यर्थः । अन्तर्ह 

दये द्विगुणा घणा महती घणा घन च 
घणा तया निम्ना अधीना " अधीनो निन्न आयत्त " इत्यमरः । निन्ना उपद्रवः 
निर्विघ्ना च समावत्तिश्च अन्तर्द्विगुणधनघणा निर्विघ्नवत्तिर्यस्य सः अन्तर्द्विगुणधन 
घणानिम्ननिर्विनवत्तिः तस्य । धर्माः उष्णा : अंशवो यस्य सः धर्मांशुः सूर्यः 
तस्य धर्माशोः । सिद्धानां सङ्घाः समूहाः तैः सिद्धसङ्घः सिद्धा इत्युप 
लक्षणम् । यक्षगुह्यकरक्षारगविद्याधरकिन्नरकिम्पुरुषमनुष्यादिसङ्घः इत्यर्थः । 
दत्तः अर्धा येभ्यस्ते दत्तार्धाः । घणय. रश्मयः । वः युष्माकम् । शीघमाशु 
अहोविघातं पापविनाशं । विदधतु कुर्वन्तु । विपूर्वाद्दधाति करोतीत्यर्थः ।। 


Un : । 


சீர்ண - க்ராணாங்க்ரி - பா நீந் -வ்ரணி - பி 

ரபகநை ; - கர்கரா - வ்யக்த - கோஷான் 
தீர்காக்ராதாந கௌகை : புநரபி கடயத் 

யேக உல்லாகயன் 
கர்மாம்சோஸ் தஸ்ய வோனந்தர் த்விகுண 

கநக்ருணா - நிக்ந -நிர்விக் நவ்ருத்தே ; 
தத்தார்கா : ஸித்தஸங்கை -வித்தது 

க்ருணய : சீக்ரமம்ஹோ - விகாதம் | 


6 


12 


காரணமாக 


அதில் 


மிகக் கொடிய பாவத்தின் 

ஏற்படும் 
நோய் குஷ்டரோகம் . (தண fa 52 ) உடல் உறுப்புக்களைக் 
குறைக்கின்ற காரணத்தால் குஷ்டரோகம் எனப்பட்டது . 
இந்த நோயினால் குறைந்த மூக்கு, குறைந்த கை - கால்கள் , 
இவற்றில் தோன்றும் , புண்கள் -ரணங்கள் , 
தோன்றும் சீழ் , அதனால் பரவும் துர்நாற்றம் . 
வினைகளையும் ; 

அறிவினால் தோன்றுவது 

பேச்சு , 
இத்தகைய பேச்சில் தெளிவின்மை : சஞ்சலமான , திடமற்ற 
மனம் ; ( அறிவில் தோன்றும் ஊனம் , மனதில் தோன்றும் 
ஊனம் ) 

அனைத்து வியாதிகளையும் நீக்கி , 
தெளிவான பேச்சையும் , உறுதியான உள்ளத்தையும் 
நோயற்ற வாழ்வையும் நல்குகின்றவன் சூரியன் இத்தகைய 
நோயாளிகளிடம் 

ளிகளிடம் வெறும் வார்த்தைகளால் ஆறுதல் 
கூறுவது மட்டும் போதாது . சாதாரணமான பரிவை இரு 
மடங்காக்கிச் செயல்பட்டு , 

நோயாளிக்கும் 
பணிவிடை செய்வதற்கு இடைவிடா முயற்சி வேண்டும் . 
அத்தகைய சூரியனை ஸித்த புருஷர்கள் அர்க்யம் கொடுத்து 
உபசரித்துக் கொண்டாடுகிறார்கள் . அந்த சூரியனுடைய 
கிரணங்கள் உங்கள் பாவங்களைப் போக்கட்டும் . 


தாகவே 


இந்நூலாசிரியர் மயூர கவிக்கு குஷ்டரோகம் இருந்த 
தாகவும் , இக்கொடிய நோயிலிருந்து மீளவே சூரிய சதகம் 
என்ற இந்த நூலைப்பாடியுள்ளார் என்பதும் இலக்கிய 
உலகின் பொதுக்கருத்து . 

இக்கருத்துக்கு வலுவூட்டுவ 
இச்சுலோகத்தில் தொழுநோயாளிகளிடையே 
தோன்றும் நோய்களை வருணித்துள்ளார் 
தெளிவு . ஆதி என்பது மனத்தைப் பற்றி வரும் நோய் . 
வியாதி என்பது உடலைப் பற்றி வரும் நோய் . இவ்விரண்டு 
வகை நோயையும் நக்குகின்றவன் சூரியன் என்கிறார் கவி . 


என்பது 


ஈர TITFT TATTY TIY : Tiri 7 : 

கானா TMENT: Traarsir 


13 


STITIST afty 31 Ti faxEIST TITFT : 

कृच्छाण्युच्छायहेलोन्तर्हसितहत्यो हारिदश्वा हरन्तु ।। 

fsyai Sfs | SF3/ q [ IRAAI , ma gar, 45Tfas : 
அதா:, < f {faayari H I antifuTETA: | प्रथमं वामनत्व 
3rd , for : < / { qF7 : | अथ अनन्तरं । प्रांशवः दीर्घाः । तथैव 
$ 5urCSI | அகர US Tsai S TIT /FITTISTSTITI: | 
TTI TN: 772F7 ; 5a | CJ3Ff ; } raisfs afts : SIT73 ! 
afi ST STIFIIT THAT I T [fssa srfac4 | TT Tig 
fax எார | STIATHI : 5A/ CJA = T : | Ra : SAI AT 8 : $ fize : 
ரன் : எ T , TRT: Ta4FTFIT : I ST : YCRITI | Tsfa 
SEf TTT II 


ப 


| 


பிப்ராணா வாமன த்வம் ப்ரதமமத 

ததைவாம்சவ : ப்ராம்சவோ வ : 
க்ராந்தாகாசாந்தராலா : ததது 

தசதிச : பூரயந்தஸ்ததோ S பி | 
த்வாந்தாதாச்சித்ய தேவத்விஷ இவ 

பலிதோ விச்வமாச்வச் நுவானா: 
க்ருச்சாண்யுச்ராய ஹேலோபஹஸித 

ஹரய : ஹாரிதச்வா ஹரந்து || 


7 


உதிக்கும் சூரியனைப் பார்க்கும் கவிஞர் உள்ளத்தில் 
ஒரு வியப்பு ! உதயமாகும்போது சூரிய கிரணங்கள் ஒரு 
குறிப்பிட்ட அளவில் தான் பரவுகின்றன . 

ஆனால் , இதே 
சூரியன் உச்சியை அடைந்தபோது அதன் கி . ; ணங்கள் 
எங்குமே 

வியாபிக்கின்றனவே ! இது போலத்தானே 
திருமாலின் அவதாரமான வாமனாவதாரமும் , திரிவிக்ரம 
அவதாரமும் நடைபெற்றது ! என்று சிந்திக்கின்றார் . இதன் 


14 


விளைவாக சூரியனையும் திருமாலையும் இணைத்து கவி 
யுள்ளம் சிந்திக்கின்றது! கவிதையும் பிறக்கிறது . 


ஒளிமிக்க சூரிய கிரணங்கள் உதிக்கும்போது சிறுசிறு 
கதிர்களாக வெளிப்படுகின்றன பிறகு வானம் எங்கும் 
திக்குகள் பத்திலும் ஊடுருவி வளர்ந்து , இருட்டிலிருந்து 
பிரபஞ்சத்தை மீட்கின் றன . இது எப்படி எனில் வா மன 

வந்த மஹாவிஷ்ணு , தேவர்களின் பகைவனான 
மஹாபலியிடமிருந்து யாசித்து திரிவிக்ரமனாக வளர்ந்து 
மூவுலகையும் மீட்டானே ! அப்படி. அந்தத் திரிவிக்ரமனை 
யும் விஞ்சி வளர்ந்துவிட்ட சூரியனின் கிரணங்கள் ஹரியைக் 
கூட பரிகசிக்கின்றனவே ! 


னாக 


விடுதலை 


திதி குமாரனான பலிச்சக்ரவர்த்தி தேவர்களுக்குத் 
துன்பமிழைத்தான் . அத்துன்பங்களிலிருந்து 
பெற , தேவர்கள் திருமாலிடம் முறையிட்டனர் . இதன் 
காரணமாக திருமால் மஹாபலியிடம் மூன்றடி மண்ணை 
யாசிக்க அந்தணச் சிறுவனாக அவதரித்தார் . அப்போது , 
வாமனனாக வந்த திருமால் தனது சக்திகளை வெளிப் 
படுத்தாமலேயே 

தோன்றினார். மூன்றடி மண்ணைத் 
தானமாகப் பெற்றதும் , திரிவிக்ரமனாக வளர்ந்து மூவுல 
கிலும் வியாபித்து நின்று உலகைக் காத்கார் . இகைப் 
போலத்தான் சூரியன் 

காக்க சிறுசிறு ஒளிக் 
கிரணங்களைப் பரப்பி இருள் என்ற அசுரனை அழிக்க 
உதய காலத்தில் வாமனன் போலத் தோன்றுகின் . 
நடுப்பகலில் திரிவிக்ரமன் போலத் தனது கிரணங்களை 
மூன்று உலகங்களிலும் , (பத்துத் திசைகளிலும் ) வியாபிக்கு 
மாறு பூர்ணமாகப் பரப்புகிறான் . பொன்வண்ணமுடைய 
தேர்க்குதிரைகள் போன்ற சூரியனின் கிரணங்கள் உங்க 
ளுடைய கவலைகளை நீக்கியருளட்டும் . 


உலகைக் 


उद्गाढेनारुणिम्ना विदधति बहुलं येऽरुणस्यारुणत्वं 

मूर्धोधूतौ खलीनक्षतरुधिररुचो ये स्थाश्वाननेषु । 


15 


शैलानां शेखरत्वं श्रितशिखरशिखास्तन्वते ये दिशन्तु 
प्रेवन्तः खे खरांशोः खचितदिनमुखास्ते मयूखाः सुखं वः ॥ ८ 

उद्गाढेनेति । ये मयूखाः उद्गाढेन अत्यन्तं निबिडेन 
अत्यन्तोन्नतेन । अरुणात्य भावः अरुणिमा, तेन अरुणिम्ना अतिलोहितत्वेन । 
अरुणस्य सूर्यसारथे : “ मिहिरारुण पूषणः " इत्यमरः । अरुणत्वं लोहितत्वम् । 
बहुलं सान्द्रम् । विदधति । मूनः शिरसः उद्धृतिः उत्क्षेपणं तस्यां 
मूद्धृतौ खलीनेन अश्ववक्त्रक्षिप्तेन मुखयन्त्रण क्षतं त्रणं तत्र रुधिरं रक्त 
तस्य रुगिव रुग्येषां ते खलीनक्षतरुधिररुचः । ये मयूखाः रथाश्वानामाननेषु । 
क्षिताः इति शेषः । शिखराणां शृङ्गाणाम् । शिखा: कोटयः । श्रिता: 
शिखर शिखाः यैः ते . श्रितशिखरशिखाः । 

ये मयूखाः । 

शैलानां 
पर्वतानाम् । शेखरत्वं मौलित्वम् । तन्वते कुर्वते । 

ते खे आकाशे 

। 
खन्तः । खचितं रचितम् । दिनस्य मुखं दिवसप्रारम्भी यैस्ते खचितदिन 
मुखाः ते । खरांशोः सूर्यस्य मयूखाः । सुखं युष्माकं दिशन्तु ।। 


உத்காடே நாருணிம் நா விதததி பஹுலம் 

யே அருணஸ்யாருணத்வம் 
மூர்த்தோத்தூ தௌ கலீநக்ஷதருதிரருசோ 

யே ரதாச்வா நநேஷூ | 
சைலா நாம் சேகரத்வம் ச்ரிதசிகரி-சிகா 

ஸ்தந்வதே யே திசந்து 
ப்ரேங்கந்த : கே கராம்சோ : கசிததிமுகா 

ஸ்தே மயூகா ஸுகம் வ : 4 


- 


8 


உதிக்கின்ற செங்கதிரைப் பார்க்கும் கவியுள்ளத்திற்கு , 
சூரியன் , இத்தகைய செம்மைக்கிரணங்களைத் திசை 
யெங்கும் பரப்பக்ககாரணந்தான் என்ன ? என்று சிந்திக் 
கின்றார் . 


16 


வான 


ஆஹா ! 





சூரியனின் சாரதி அருணனோ ! இயல்பாகவே சிவந்த 
மேனியுடையான் , இவனுக்கு மேன் மேலும் சிவப்பை , 
சூரியன் கொடுப்பதால் தான் இத்தகைய சிவப்பு . 
வெளியெங்கும் பரவியுள்ளதோ ? அல்லது சூரியன் , தனது 
ரதத்தில் பூட்டியுள்ள 

குதிரைகளின் 

வேகத்தையடக்க , 
அவற்றின் வாய்களில் கடிவாளத்தைப் பொருத்தி இருப் 
பதின் காரணமாகவே வாய்களிலிருந்து 

வாய்களிலிருந்து வழியும் ரத்தப் 
பெருக்கின் தோற்றந்தான் இச்செம்மைக்குக் காரணமோ ? 

இதோ பர்வதங்களின் சிகரங்களுக்கு மேலே 
சென்று காட்சி நல்கும் , சூரிய கிரகணங்கள் மகுடத்திலுள்ள 
மாணிக்க மணி போலல்லவா பிரகாசிக்கின்றன . இவை 
இப்போது வானவீதியில் செல்லப் புறப்பட் விட்டன . 
இவை புறப்பட்டுச் செல்வதால்தானே நாள் ( தினம் ) 
என்பது உருவாகிறது . இத்தகை நாளை உருவாக்குகின்ற 
சூரிய கிரணங்கள் உங்கள் அனைவருக்கும் சகல சுகங் 
களையும் நல்கட்டும் . 

அருணன் சூரியனுக்குச் சாரதியாக விளங்குகின்றவன் . 
வென் சாரதியாக விளங்குவதற்குரிய கதை மஹாபாரதத் 
தில் காணப்படுகிறது . ஒரு சமயம் ராகு சூரியனைப் 
பிடித்தபோது தேவதைகளில் எவருமே சூரியனுக்கு உதவ 
வில்லை . இதனால் மனம் வருந்திய சூரியன் அனைத்து 
உலகையும் எரித்துவிட தீர்மானித்தான் . எதிர்பாராத 
நிலையில் உலகம் அழித்துவிடும் ஆபத்தை உணர்ந்த 
தேவர்கள் அருணனை சூரியனின் தேர்த்தட்டில் அமர்த்தி 
சாரதியாக்கினார்கள் . அருணனின் மிகப்பெரும் தேஜஸ்ஸின் 
காரணமாகச் சூரியனும் சற்று ஒளி குன்றினானாம் , அன்று 
முதல் சூரியனின் சாரதியாகவே அருணன் விளங்குகின்றான் 
என்று மஹாபாரதத்தில் காணப்படுகிறது . 

மேலூர் , இந்த நூலின் 44-49 ஆம் சுலோகங்களில் 
தேர்க்கு திரைகளின் வர்ணனை கள் பேசப்படுகின்றன . 45 , 
47 , 92 ஆகிய சுலோகங்களில் சூரியனது குதிரைகள் 
மஞ்சள் , வெளிர் மஞ்சள் நிறமுடையவை என்றும் பேசப் 


படுகின்றன . 


17 


दत्तानन्दाः प्रजानां समुचितसमयाकृष्टसृष्टः पयोभिः 

पूर्वाह्न विप्रकीर्णा दिशि दिशि विरमत्यह्नि संहारभाजः । 
दीप्तांशोर्दीर्घदुःखप्रभवभवभयोदन्वदुत्तारनायो 

गावो वः पावनानां परमपरिमितां प्रीतिमुत्पादयन्तु ॥ 


९ 


अथ सूर्यस्यरश्मिनां धेनुसाम्यमाह दत्तानन्दाः इति । समुचितश्चासौ 
समयश्च कालश्च तस्मिन्नाकृष्टानि जलानि तत्सृष्टानि त्यक्तानि तैः समुचित 
समयाकृष्टशृष्ट : । पयोभिर्जलैः । अन्यत्र क्षीरैः । दत्तः आनन्दः हर्षः 
यस्ते दत्तानन्दाः प्रजानामित्यत्रान्वयः । पूर्वाह प्रभाते दिशि दिशि 
प्रकारवचने द्विवचनम् । विप्रकीर्णा इतस्ततो गताः प्रात : कालीनानागता 
इत्यर्थः । तथा अहि दिवसे विरमति समाप्ति गते सति । संहारभाज: 
सङ्कोचभाजः । उभयत्र समानमेतत् । दीर्घ च दुःखं च प्रभवत्यस्मादिति 
प्रभवः कारणं दीर्घदुःखप्रभवश्वासौभवः संमारश्च तस्माद्भयं तदेोदन्वान् । 
" उदधिः सिन्धुरिणत्यमरः । उत्तारस्तरणं तस्मिन् नाव : यानपात्राणि ( नौकाः ). 
दीर्घडुःस्वप्रभवभवभयोदनवदुत्तारनावः । पावनानां पवित्राणां मध्ये 
परमुत्कृष्टाः रूपकमेतत् । दीप्ताः प्रकाशमानाः । अंशवः यस्य सः 
दीप्तांशुः सूर्यः तस्य दीप्तांशोः । गाव : रश्मयः धेनवश्च । खर्गेषु 
" पशुवान्धवधिङनेत्रणिभूजलामित्वमरः । वः युष्माकम् । अपरिमिता 
सम्पूर्णाम् । प्रोतिमुत्पादयन्तु ॥ 


P 


தத்தா நந்த : ப்ரஜா நாம் ஸமுசி தஸமயா 

க்ருஷ்ட ஸ்ருஷ்டை ; பயோபி : 
பூர்வாஹ்நே- விப்ரகீர்ணா திசி திசி விரமத் 

யஹ்நி ஸம்ஹார பாஜ : ! 


சூரி 


3 


18 


தீப்தாம்சோ : தீர்கது : கப்ரபவபவபயோ - 

தந்வதுத்தாரந வோ 
காவோ வ : பாவநா நாம் 

பரமபரிமிதாம் ப்ரீதிமுத்பா தயந்து | 


9 


சூரியனின் உதயத்தைக் காண்கிறார் கவி . சூரியன் 
தனது கிரணங்களைத் திசையெங்கும் பரப்புவதையும் 
காண்கிறார் . இங்ஙனம் கிரணங்களைப் பரப்புவ தன் 
காரணந்தான் என்ன ? என் 

று சிந்திக்கிறார் . அந்தச் 
சிந்தனையின் பயனாக விளைந்ததே இந்த சுலோகம் . 


உரிய 


காலையில் சூரிய கிரணங்கள் திசைகளெங்கும் பரவி , 
மாலையில் அவை ஒடுங்கிக்கொள்கின்றன . வெண்மையான 
கிரணங்கள் பூமியிலுள்ள தண்ணீரை உறிஞ்சி ,. 
காலத்தில் மழையாகப் பொழிவித்து . மக்களுக்கு உண்ண 
உணவும் , பருக நீரையும் அளிக்கின்றன. இதனால் உலக 
உயிர்கள் சுகமாக வாழ்கின்றன . இதுமட்டுமா ? சம்சார 
சாகரத்தில் வெகுகாலம் உழன்று துன்பப்படும் உயிர்களுக்கு 
ஒரு தோணி போலிருந்து அவர்களைக் 

றன . 
இத்தகைய சூரிய கிரணங்கள் அனை வருக்கும் அபரிமிதமான 
சுகங்களைக் கொடுக்கட்டும் . 


காக்கின் 


யாத 


இந்தச் சுலோகத்தில் 177 ; என்ற சொல் மட்டும் 
சிலேடைய பசுக்களையும் , சூரிய கிரணங்களையும் 
குறிக்கிறது . 

பசுக்கள் உரிய காலத்தில் காலையிலும் , 
மாலையிலும் பால் தந்து மக்களை மகிழ்விக்கின் றன . 
முற்பகலில் திசையெங்கும் மேயப்போகின்றன . மாலையில் 
வீடு வந்து சேர்கின்றன . அது போல , சூரிய கிரணங்களும் , 
உரிய காலத்தில் கோடை நாட்களில் தண்ணீரை உறிஞ்சி 
மேகங்களில் சேமித்து 

மழை நாட்களில் பொழிந்து 
மக்களுக்கு ஆனந்தத்தைக் கொடுக்கின்றன . 

காலையில் 
அவை ( கிரணங்கள் ) திசையெங் தம் பரவுகின்றன . 
யில் அவை ஒடுங்குகின்றன . இவ்விதம் ( TIT:) காவ : என்ற 
சொல்லின் பொருளான பசுக்களுக்கும் , கிரணங்களுக்கும் 


-- 


மாலை 


19 


ஒத்தாற்போல் பொருள் கூறமுடிந்தாலும் , அந்த அடை 
மொழிகளில் சிலேடை இல்லை . ஆயினும் , அவற்றின் 
சொல்லமைப்பு இரண்டுக்கும் பொருத்தமாகவே இருக் 
றது . ஆகவே , இது சிலேடை அலங்காரமல்ல . இந்த 
சுலோகத்தை எடுத்தாண்ட ஆனந்தவர் தனர் சொற்களின் 
பொருள்கள் இரண்டுக்கும் ஒட்டுகின்ற முறையில் வியங்கிய 
மாகத் தொனிக்கின்றன 

த்வன்யாலோகத்தில் 
கூறுகிறார் . 


என்று 


चन्धध्वंसकहेतु शिरसि नतिरसाबद्धसन्ध्याञ्जलीनां 

लोकानां ये प्रबोधं विदधति विपुलाम्भोजषण्डाशयेव । 
युष्माकं ते स्वचित्तप्रथिमपृथुतरप्रार्थनाकल्पवृक्षाः 

कल्पन्तां निर्विकल्पं दिनकरकिरणाः केतवः कल्मषस्य ॥ १० 


बन्ध इति । यस्य किरणाः शिरसि नतिर्नमस्कारः । तस्मिनसः 
अनुरागः । तेन आबद्धाः सन्ध्यायामञ्जलयो येषां तेषां नतिरसाबद्धसन्ध्या 
अलीनाम् । लोकानां जनानाम् । लोकस्तु भुवने जने इत्यमरः । बन्धः 
संसारबन्धः । तस्य ध्वंसो नाशः तस्मिन्नेकहेतुं मुख्यकारणम् । प्रबोध 
सम्यज्ञानम् । ये विदधति उत्पादयन्ति । अम्भोजानां पद्मानाम् । षण्डं 
समूहः । विपुलं महत् । तच्च तत् अम्भोजषण्डं तस्मिन् महती आशा 
अभिलाषः तया । विपुलाम्भोजपण्डाशयेव । विदधति कुर्वन्ति । वस्त्र 
चित्तं मनः, तस्व प्रश्रिमा पृथुत्वं तेन पृथुतरा महत्तरा , सा च सा प्रार्थना च , 
तस्याम् । कल्पवक्षाः खचित्तपत्रिमपृथुतरप्रार्थनाकल्पवृक्षाः । ननु चित्तस्य पृथुत्वं 
कथम् ? बहुवि ( ध ) विषयाचितस्वेन चित्तस्य पृथुत्वमस्तीत्यर्थः । ते 
दिनकरकिरणाः । कल्मषस्य पापस्य । केतवः नाशहेतवः । युष्माकम् । 
निर्विकल्पं निर्विकारं क्रियाविशेषणम् । कल्पन्तां समर्थाः भवन्तु ॥ १० 


20 


10 


பந்த - த்வம்ஸைகஹேதும் சிரஸி நதிரஸா - 

பத்த ஸந்தயாஞ்சலீநாம் 
லோகா நாம் யே ப்ர போதம் விதத்தி விபுலாம் - 

போஜ ஷண்டாச யேவ | 
யுஷ்மாகம் யே ஸ்வசித்த ப்ரதிம ப்ருதுதர - 

ப்ரார்த்நா - கல்ப - வ்ருக்ஷா : 
கல்பந்தாம் நிர்விகல்பம் தினகர -கிரணா: 

கேதவ : கல்மஷஸ்ய || 
சூரிய கிரணங்களை வழிபடுகின்றவர்களுக்குரிய பயன் 
பற்றி இந்த சுலோகத்தால் விளக்குகிறார் கவி . 

ஸந்தியா காலங்களில் சூரியனை வழிபடுவது சிறப்புக் 
குரியது இக் காலங்களில் தலை மேல் கை குவித்துத் 
தொழும் அடியார்களின் கூப்பிய கரங்கள் 

தாமரை 
மொட்டை போலக் காணப்படுகின்றன . சூரியனின் கிரணங் 
கள் அந்தத் தாமரை மொட்டுக்களை 

மொட்டுக்களை மலர் விப்பதைப் 
போல , அஞ்சலி செலுத்தும் அடியார்களுக்கு , சம்சார 
பந்தத்தை ( பிறவிப் பெருந்தளை ) க் கடக்கும் ஞானத்தை 
( பேரறிவை ) அளித்து மலரச் செய்கின்றன . இது மட்டுமா ? 
அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றும் அனைத்து விருப் 
பங்களையும் , தனது 

கிரணங்கள் வாயிலாக கற்பக 
மரத்தைப்போல அருளுகின்றன . இத்தகைய சிறப்புமிக்க 
சூரிய கிரணங்கள் உங்களுடைய பாபங்களை அழிக்கட்டும் . 

கற்பக விருக்ஷத்தின் அடியில் நின்று யார் எதை 
விரும்பினாலும் , அவற்றையெல்லாம் அளிக்கும் தன்மை 
யுடையது என்பது புராணக் கொள்கை .. 
धारा रयोऽधनायापदि सपदि करालम्बभूताः प्रपाते 

तत्त्वालोककदीपास्त्रिदिवपति पुरपस्थितौ वीथ्य एव । 
निर्वाणोद्योगियोगिप्रगमनिजतनुद्वारि वेत्रायमाणा 
ான் irriagSEI : TIFY : FERTIT : H ? ? 
1. " r " ( R : B. 4961 / 3937 . 


21 


धारा इति । धनाया नाम धनाशा । सैव आपत् तस्यां 
धनायापदि दुर्भिक्षापदीत्यर्थः । “ अशनायो दन्या धनाया बुभुक्षापिपासा 
गर्धेषु ” इति निपातः । रायो धनस्य धाराः । भवन्तीतिशेषः । यद्वा 
आपदि अधनाय धनरहिताय पुरुषाय । रायो धनस्य । धारा : ( भवन्ति ) 
प्रपातः दुर्गतिः , तस्मिन् प्रपाते नरकपात इत्यर्थः । सपदि तदानीमेव 
करालम्बभूताः हस्तालम्बसाधनाः । तत्त्वस्य परमात्मतत्वस्य । आलोकः 
प्रकाशः । तस्मिन् एक दीपाः । यद्वा तत्त्वस्य घटपटादे : आलोके प्रकाशे 
मुख्यदीपाः । त्रिदिवस्य वर्गस्य पतिः इन्द्रः । तस्य पुरममरावती । तं 
प्रति प्रस्थितिर्गमनन् । तस्यां त्रिदिवपतिपुरप्रस्थितौ वीथ्य एव मार्ग एव 
निर्वाण मोक्षः । “ निर्वाणं सूननामोक्षे विगमे गतमज्जन " इति यादवः । 
तस्य उद्योगः प्रयत्नः निर्वाणोद्योगोऽस्यास्तीति निर्वाणोद्योगी सचासौ योगी च 
तस्य प्रगमः गमनम् । निजा च सा तनुश्व निजतनुः, स्वकीयशरीरं सैव द्वाः 
द्वारमिव तस्मिन् । 

निर्वाणोद्योगियोगिप्रगमनि जतनुद्वारि । " उपमितं 
व्याघादिभिः सामान्याप्रयोगः " इत्युपमित समासः । वेत्रमिवाचरन्तीति 
वेत्रायमाणाः । 

वेत्राणि राजभवनद्वारे अनभिमतपुरुषापसरणविधान 
साधनानि । 

सूर्यमण्डलं भित्या योगी व्रजतीत्यागमः । दिवसस्यमुखे 
सुख यन्तीति दिवसमुखसुखाः । तीव्रभानोः रश्मयः । वः युष्मान् । 
कल्मषात् पापात् । त्रायन्तां रक्षन्तु ॥ 

११ 


: 


தாரா ராயோ தநாயாபதி ஸபதி 

கராலம்பபூதா : ப்ரபாதே 
தத்வாலோகைக தீபா : த்ரிதிவபதிபுர - 

ப்ரஸ்திதெள வீத்ய ஏவ 
நிர்வாணோத் யோகி யோகி ப்ரகம 

நிஜதநுத்வாரி வேத்ராயமானா : 
த்ராயந்தாம் தீவ்ர - பாநோ : 

திவஸமுகஸுகா: ரச்மய : கல்மஷா த்வ : n 


11 


22 


இந்த சுலோகத்தில் சூரிய கிரணங்கள் உலக மக்களுக் 
குச் செய்யும் நன்மைகளைக் கூறுகின்றார் கவி . 


. 


செய்கின்றன 
என்ற 


மனிதர்கள் , தங்களது நிலையிலிருந்து தாழ்வுற்ற 
போது அவர்களை கைகொடுத்துத் தூக்கி விடுகின்றன . 
இங்கு தாழ்வு 

என்பது 

பொருளாதாரத்தினாலும் , 
ஆரோக்யத்தினாலும் என்று விரிவடையும் . 

விரிவடையும் . பொருளா 
தாரத்தால் வீழ்ச்சியுற்றவர்களுக்கு தனமாகிய செல்வத் 
தைத்தொடர்ந்தளித்து அவர் களை உயர்த்திவிடுகின் றன . 
நோயின ரல் வீழ்ச்சியுற்றவர்களுக்கு , ஆரோக்யத்தைக் 
கொடுத்து அவர்களது வாழ்வில் உயர் நிலையை அடையச் 

இதன் 

காரணமாகவே அா Tagrfa37 
பழமொழியும் ஏற்பட்டது . பாரமார்த்திக 
தத்துவத்தை அறிய விரும்புகின்ற யோகிகள் முன்னேறும் 
போது அவர்களுடைய 

உள்ளத்தில் அறியாமை புகாத 
வாறு தடுக்கின்ற காவல்காரனின் பிரம்புகள் போன் 

றவை 
சூரிய கிரணங்கள் . இது மட்டுமா ? அவை சுவர்கம் 
போகின்றவர்களுக்குச் 

சாலையாகவே 

அமைகின் றன . 
புறமுதுகு காட்டாது போரிட்டு உயிர் துறந்த வீரனும் . 
யோகமார்கத்தில் திறன் பெற்று மோக்ஷத்தையெட்டும் 
ஞானிகளும் , இந்த சரீரத்தை விடுத்து உயிர் நீங்கும்போது 
அந்த ஜீவன் (உயிர் ) சூரிய மண்டலத்தைக் கடந்தே 
( பிளந்தே ) ( Tafh ) சொர்கம் செல்கின்றனர் என்பது 
சாஸ்திரங்களின் முடிவு . இத்தகைய சிறப்பு வாய்ந்த 
சூரியனின் ஒளிக் கிரணங்கள் உங்களுடைய பாபங்களை 
நீக்கி உங்களைக் காக்கட்டும் . 


प्राचि प्रागाचरन्त्योऽनतिचिरमचले चारु चूडामणित्वं 

मुश्चन्त्यो रोचनाम्यु प्रचुरमिव दिशामुच्चकैश्चर्चनाय । 
चाटूत्कैश्चक्रनाम्नां चतुरमविचलेर्लोचनैरय॑माना 

श्चेष्टन्तां चिन्तितानामुचितमघरमाश्चण्डरोची रुचो वः ॥ १२ 


23 


प्राचीति । प्राचि प्राच्यां दिशि । अचले पर्वते । प्राक् पूर्वम् 
अनतिचिरं कांश्चित् क्षणान् । चारु सुन्दरं यथा तथा । चूडायां मणिः 
तस्य भावस्तत्वं चूडामणित्वम् । आचरन्त्यः बिभ्राणा इत्यर्थः । दिशाम् | 
चर्चनाय लेपाय । प्रचुरं प्रभूतम् । उच्चकैः । गोरोचनाम्बु गोरोचनमि 
श्राम्बु मुञ्चन्त्य इव स्थिताः । चाटूनि प्रियकरणानि । तेषु उत्क: 
" उत्क उन्मन उत्सुका " इत्यमरः । चक्रमिति नाम एषां ते चक्र 
नामानः तेषां चक्रनानाम् । अविचलै : अनिमेषैः । लोचन: अर्घ्यमानाः 

। 
सवितुरुदये प्रियैः सह संयोगमाचरन्तीत्यादरादृश्यमाना इत्यर्थः । अचरमा, 
अभिनवाः । चण्डानि तीब्राणि रोचींषि यस्य सः चण्डरोचिः सूर्यः । 
तस्य रुचः दीप्तयः " रोरि , इति रुलोपे, द्रलोपे पूर्वस्य दीर्घोऽणः " 
इति दीर्घः । वः युष्माकम् । चिन्तितानां मनोरथानाम् । उचित 
अनुरूपं यथा भवति तथा । चेष्टन्तां प्रवर्तन्ताम् ।। 

१२ 


ப்ராசி ப்ராகாசரந்த்யோ - 

அந்திசிரமசலே சாரு சூடாமணித்வம் 
முஞ்சந்த்யோ ரோசநாம்பு 

ப்ரசுரமிவ திசாம் உச்சகை : சர்ச்சனாய | 
சாடூத்கைச்சக்ர நாம் நாம் சதுரமவிசலை : 

லோசநைரர்ச்யமாநா : 
சேஷ்டந்தாம் சிந்திதா நாம் 

உசிதமசரமா : சண்ட ரோசீ ருசோ வ : || 


12 


சூரியன் கீழ்வானில் உதித்து வானவீதியில் பவனிவரத் 
தொடங்கிவிட்டான் . மன்னனையோ , பெரியவர்களையோ 
நல்வரவு கூறி அழைக்குமுன் வீதிகளில் 

நீர்தெளித்து , 
மெழுகி , நறுமலர்களைக் கொண்டு அர்சித்து வரவேற்பது 
மரபு . இம்மரபையொட்டி , தனது கற்பனையைச் சுலோக 
மாக வடித்துள்ளார் கவி . 


24 


சற்று 


கிழக்குத் திசையிலுள்ள உதயகிரியின் சிகரத்தில் சுடர் 
விட்டுப் பிரகாசிக்கும் சூரியனின் கிரீடத்தில் ( தலையில் ) 
சூட்டியுள்ள அழகுவாய்ந்த சூடாமணிபோல சற்று நேரம் 
காட்சி நல்குகின்றன 

சூரியனின் கிரணங்கள் . 
நேரத்தில் சூரியன் பவனிவரும் வான வீதியில் கோரோசனை 
கலந்த (மஞ்சளும் - கருப்புமான ) தண்ணீரால் , திசை 
களாகிய பெண்களின் முகங்களில் கோரோசனைப் பூச்சைப் 
பூசுவது போலவும் காணப்படுகின்றன . அப்போது 
சக்ரவாகப் பறவைகள் தங்களது 

கண் பார்வையால் 
நன்றியுடன் அர்ச்சிப்பது போலவும் காட்சி நல்கும் 
சூரியனின் கிரணங்கள் 

உங்களது 

மன விருப்பங்களைப் 
பூர்த்திசெய்யட்டும் . 


சக்கரவாகப் பறவைகளைக் காதற்பறவைகள் என்று 
இலக்கியவாதிகள் கூறுகின்றனர் . 

இரவில் இப்பறவை 
களுக்குக் கண்கள் தெரியாமையால் காதலர்களான இவை 
யொன்ன . . யொன்று காணமுடியாமல் இரவு முழுதும் 
பிரிவுத் துன்பத்தால் அவதிப்படுமென்றும் , சூரியன் உதய 

பின்னரே அவைகள் ஒன்றையொன்று சந்தித்து 
மகிழ்கின்றனவென்றும் , தங்களுடைய மகிழ்ச்சிக்குக் காரண 
மான சூரியனை நன்றியுடன் காண்பது சூரியனைத் தன் 
கண் மலர்களால் அர்ச்சனை செய்வதாக வும் கற்பனை 
செய்துள்ளார் கவி . 


மான 


एक ज्योतिर्ट शौ त्रिजगति गदितान्यजजास्यैश्चतुर्भि 

भूतानां पञ्चम यान्यलमृतुषु तथा षटसु नानाविधानि । 
युष्माकं तानि सप्तत्रिदशमुनिनुतान्यष्टदिग्भाजि भानो 

ान्ति प्राहे नवत्वं दश दधतु शिवं दीधितीनांशतानि ॥१३ 


25 


एकमिति ॥ यानि दीधितीनां दर्शशतानि दीधितिसहस्रम् । 
त्रयाणां जगतां समाहारः त्रिजगत् । तस्मिन् त्रिजगति । तद्धितार्थे 
त्यादिना " उत्तरपदसमासः । " सङख्यापूर्या द्विगुरि " ति द्विगुसंज्ञा । 
" द्विगुरेकवचनमि "त्येकवचनम् । चतुर्भिः । अप्सु जातं अब्जं, तस्मिन् 
जातोऽब्जजो ब्रह्मा तम्य आस्य मुखेः । एक ज्योतिः, सूर्यमेकं तेजः 
गदितम् । दृशौ लोचने द्वे गदिते । तथा भूतानां पृथियप्तेजी 
चावाकाशानां मध्ये पञ्चममग्निः । रूपं ज्योतिस्तेजः गादितम् । तथा 
षटसु वसन्तादिषु ऋतुषु । नानाविधानि नानाप्रकाराणीति गदितानि । 
एतदुक्तं भवति । यत्किञ्चित्सामान्यं तेजोरूपं तत्सर्व गदितमिति । 
तिस्रो दशाः येषां ते त्रिदशाः देवाः, त्रिदशाश्च ते मुनयश्च सप्त च ते 
त्रिदशमुनयश्च तैर्नुतानि स्तुतानि । अष्टच ता: दिशश्च ताः भजन्तीति 
प्राप्नुवन्तीत्यष्टदिग्भाश्चि । प्राले प्रभाते । नवत्वं प्रत्यग्रत्वम् । यान्ति 
गच्छन्ति । तानि भानोः । दीपितीनां किरणानाम् । दश शतानि । 
युष्माकम् । अलमत्यर्थम् । शिवं मङ्गलम् । दधतु पुष्णन्तु । एकमित्यारभ्य 
दशपर्यन्ताः सख्याशब्दाः द्रष्टव्याः ॥ 


३ 


ஏகம் ஜ்யோதி : த்ருசௌ த்வே தரிஜகதி 

கதி சாந்யப்ஜ- ஜாஸ்யை : சதுர்பி : 
பூதாநாம் பஞ்சமம் யான்யலமருதுஷ ததா 

ஷட்ஸு நாநா விதாநி 
யுஷ்மாகம் தா நி ஸப்த த்ரிசமுநிநுதாந் . 

யஷ்ட - திக்பாஞ்ஜி பாநோ: 
யாந்தி ப்ரா ஹ்ணே நவத்வம் 

தச ததது சிவம் தீதி தீநாம் சதா G || 


சூரி 4 


26 


இந்த சுலோகத்தில் சூரியன் ஒன்று முதல் ஆயிரமாக 
உள்ளான் என்பதைக் கறுமுகத்தான் ஒன்று முதல் பத்து 
வரையுள்ள எண்களை வைத்துப் பாடியுள்ளார் கவி . 


நான் 


சூரியன் , உலகின் ஒரே ஜோதி இவன் உலகினருக்கு 
இரு கண்களாக விளங்குகின்றான் . மேலும் , மூவுலகிலும் 
வியாபித்துள்ளான் . 

முகனாகிய 

பிரம்மதேவனால் 
புகழப்படுகிறான் . ஐம்பூதங்களிலொன்றான தீயாக (நிலம் 
நீர் - தீ - காற்று- ஆகாயம் ) விளங்குகின்றான் . ஆறு ருதுக் 
களில் ( வஸந்த- க்ரீஷ்ம - வர்ஷ சரத் - ஹேமந்த - சிர ) 
வகையான உருவைப் பெற்று விளங்குகின்றான் . 
அத்ரி முதலிய ஏழு தேவரிஷிகளால் துதிக்கப்படுகிறான் . 
எண்திசைகளிலும் பரவியுள்ளான் . 

ளான் . தினந்தோறும் புதிய 
வனாக ( நவ என்ற சொல் ஒன்பது என்ற எண்ணையும் 
புதிய என்ற பொருளையும் தரும் ) க் காட்சி நல்குகிறான் . 
இத்தகைய சூரியனுடைய பத்து x நூறு - ஆயிரம் 
ஆயிரக்கணக்கான ) கிரணங்கள் உங்களுக்கு அனைத்து 
மங்கலங்களையும் நல்கட்டும் . 


आवृत्तिभ्रान्तविश्वाः श्रममिव दधनः शोषिणः स्वोमणेव 

ग्रीष्मे दावाग्नितप्ता इव रसमसकृय धरिच्या धयन्ति । 
ते प्रावृष्यानपानातिशयरुज इबोद्वान्ततोया हिमतों 

मार्तण्डस्याप्रचण्डाश्चिरमशुभभिदेऽभीषवो वो भवन्तु ॥ १४ 


स्वस्य ऊत्मणा 


आवत्तीति ॥ आवृत्या प्रतिदिनसञ्चारेण भ्रान्तं विश्व येषां ते 
SR / Tfsal: | अथ अमं दधत इव स्थिताः । 
उष्णत्वेन । शोषिणः शोषमुपगता इव , ग्रीष्मे निदाघकाले । दावा मिना 
aara | 

TCT 31 | எ Tir TE STq4T : | 
அ + ss : TX 4 : | s +fig: எ , T [/fa / aHT : I ufisar: 


27 


STAT : S { [ TRt aRr: >> START : | TR IST | असकृत 
37 : | €€ Fa fvzfer ! Tiscai arisi | al/ Fg ! Ifasvarar 5 
व्याधिः । आत्तः स्वीकृतः पानातिशयः तेन रुग्येषां ते आत्तपानातिशयरुज 
S1 | SEIITKarai aria : II= rzier: | farf agarST: 
FFT : 7 मार्तण्डस्य सूर्यस्य । 

" கொ | Faratos: SaRT : | 
अभीषवः किरणा: । चिरं चिरस्य । बः युष्माकम् । अशुभं भिनत्तीत्य 
शुभभित् तस्मै अशुभभिदे अमङ्गलनाशाय भवन्तु ।। 

23 


ஆவ்ருத்தி ப்ராந்த விச்வா : ச்ரமமிவ ததத : 

சோஷிண : ஸ்வோஷ்மணேவ 
க்ரீஷ்மே தாவாக்நி தப்தா இவ 

ரஸமஸக்ருத்யே தரித்ர்யா தயந்தி | 
தே ப்ராவ்ருஷ்யாத்த பாநாதிசய ருஜ 

இவோ தவாந்த தோயா ஹிமர்தௌ 
மார்த் தண்டஸ்யா ப்ரசண்டா ; சிரமசுபபிதே 

அபீசவோ வோ பவத்து !! 


இந்த சுலோகத்தில் சூரிய கிரணங்களைப் பார்த்த 
ED யூ J * வி அங்கலாய்க்கின்றார் , 


கின்றன . 


அவை 


காரணமாக 


சூரிய கிரணங்கள் ஓயாமல் சுற்றிக்கொண்டே இருக் 
இதனால் 

களைத்துவிடுகின்றன . 
தம்முடைய வெப்பமே தாங்காமல் சுண்டியும் விடுகின்றன . 
கடுங்கோடையின் 

காட்டுத் தீ வேறு . 
காடுகள் பற்றி எறிகின்றன . இதனால் , அந்தக் கிரணங்கள் 
மேலும் சுடுகின்றன . இதன் 

அந்தக் 
கிகிரணங்கள் 

பூமியிலுள்ள தண்ணீரைப் பருகுகின்றன . 
தாபம் தாங்காமல் அளவுக்கு மீறி நீரையும் குடித்துவிடு 

கார்காலம் வந்ததும் , தானுண்ட நீரைக் கக்கு 
கின்றன , ( அளவுக்கு அதிகமான நீரைப் பருகிவிட்டால் 


காரணமாக , 


கின்றன . 


28 


அதனைக் கக்குவதைப் போல ) 

இதனால் ( கக்கியவன் 
சோர்ந்து விடுவதைப் போல பனிக்காலத்தில் கிரணங்கள் 
( சோபையின்றி ) சோர்ந்து விடுகின்றன . 
( Spali ) இழந்து போனாலுர் , அந்த சோபை இழந்த 
கிரணங்கள் உங்களுடைய அபலங்களைப் போக்கட்டும் . 


6010 


சோபை 


तन्वाना दिग्वधूनां समधिकमधुरालोकरम्यामवस्था 

मारूढप्रौढिलेशोत्कलितकपिलिमालकृतिः केवलेव । 
उज्जम्भाम्भोजनेत्रद्य तिनि दिनमुखे किश्चिदुद्भिवमाना 
श्मश्रुश्रेणीव भासां दिशतु दशशती शर्म धर्मत्विषो वः ॥ १५ 


अलङ्कारो , 


यस्यास्सा 


। 


तन्वानेति ॥ दिश एव वध्वः तामां दिग्वधूनाम् । सम्यगधिक 
मधुरः सुखकरः मधुरश्चासावालोकश्च । ममधिकमत्यर्थम् । मधुरालोकः 
प्रकाशश्च तेन रम्या रमणीया तां समधिकमधुगलोकरम्याम् । अवस्था 
दशाम् । तन्वाना कुर्वाणा । बगशताप ढेर्लश : कणः , आरूढः उत्पन्नः , 
आरूढाश्चासौ प्रौढिलेश: तेन , उत्कलित: उदयः, कपिलिमा कपिलत्व 
सचाऽसौ कपिलिमा च , आरूढप्रौढलेशोत्कलिनक पलिमा , अलङकृति : 

आरूढप्रौढनेशात्कलितकपिलिमालकृतिः 
उज्जम्भाम्भोजनेत्रद्य तिनि । दिनमुग्वे प्रभाते । किश्चिदुद्भिद्यमाना प्रकाश 
माना । श्मश्रणां श्रेणिरिव पङक्तिरिव स्थिता । धर्माः त्विषो यस्य सः 
धर्मत्विट तम्य धर्मविषः । सूर्यय भासां तेजमां, दशानां शतानां समाहारः 
दशशतीः “ पङबतेविंशती " त्यादिना, उत्तरपदसमासः | सङख्यापूर्वो द्विगु 
रिति द्विगुसंज्ञा । अकारान्तोत्तरपदोद्विगुलियां भाष्य इति स्त्रीलिङ्गत्वात् 
द्विगोरिति ङीप । शर्म सुखम् । शर्मशातसुखानि चेत्यमरः । केवलैव 
दिशतु ददातु ॥ 


29 


தந்வாநா திக்வதூ நாம் ஸமதிக மதுரா - 

லோகரம்யாம் அவஸ் தாம் 
ஆருட ப்ரௌடி லேசோத்கலித கபிலிமா - 

லங்க்ருதி : கேவலைவ 
உஜ்ருப்பாம்போஜ நேத்ர த்யுதி G 

திமுகே கிஞ்சிதுத்பித்யமா நா 
ச்மச்ரு ச்ரேணீவ பாஸாம் திசது 

தசரதீ சர்ம கர்ம த்விஷோ வ : || 


15 


உதிக்கின்ற சூரியனைப் பார்க்கும் 

கவிஞருடைய 
கண்களுக்கு , அவனுடைய மென்மையான ஒளிக்கிரணங்கள் , 
முகத்திலுள்ள விரிவடையும் ரோமாவளிபோலத் தென்படு 

அதனையே இங்கு உவமையாகச் சொல்கிறார் . 


கின்றன . 


கணவன் 


மனைவியரை மகிழச்செய்ய . 

அவளது 

கணவன் 
பட்டாடையை 

வாங்கிக் 

கொடுப்பான் . அவளும் 
அவ்வாடையை அணிந்து புதுப்பொலிவுடனும் , மகிழ் 
வுடனும் காட்சி தருவாள் . அவளைக்கண்ட கணவன் 
அகமும் - முகமும் மலர்ச்சிபெற்று மகிழ்வான் . 

அப்போது 
அவனது உதடுகளின் மேலுள்ள மீசையும் விரிவடையும் . 
இத்தகைய உலகியலில் காணப்படும் தொடர் நிகழ்ச்சி 
களையே இங்கு உவமையாகக் கூறுகிறார் கவிஞர் . இங்கு 
சூரியன் , மனைவியர் திசைகள் ,. 

ஆடை 
அவனுடைய மஞ்சள் வண்ண ஒளிக்கதிர்கள் . ஆகவே , 
திசைகளாகிய மகளிரை பொலிவா ( அழகாக ) ச் செய்ய 
தனது மென்மையான மஞ்சள் வண்ண ஒளிக் கதிர்களை 
அவர்களுக்கு அணிவித்து அத்திசை மகளிரை அழகியராகச் 
செய்கிறான் சூரியன் . இதனால் அகமகிழ்ந்த (கணவனாகிய ) 
சூரியனின் முகம் தா மரை மலர் மலர்வதைப் போல மெல்ல 
மெல்ல மலர்ச்சியுற்று . அதனால் அவனது முகத்திலுள்ள 
மீசை ( ரோமாவளி) யும் விரிவடைவதைப் போல மெல்ல 
மெல்ல விரிவடையும் சூரியனின் ஒளிக்கிரணங்கள் உங்க 
ளுடைய மாசுக்களை நீக்கி சுகங்களைக் கொடுக்கட்டும் . 


30 


இந்த சுலோகத்தில் ஒளிக்கு நிழல் உண்டு என்று 
கூறுகிறார் கவி . ஒளிம் ! மான கிரணங்களூ டே ஒரு கருடை, 
பகல் விடிய போது சூரிய கிரணங்கள் முற்றும் ஊடுருவாத 
நிலையில் ஒரு நிழல் , அதன் வழியே உதிக்கும் சூரியனை 
நேர்முகமாகப் பார்க்கமுடியும் . இக் கருமையில்லாவிடில் 
நம்மால் நேரடியாகப் பார்க்க 

(pHIDIT ? 

Upung . 
அப்போது ஒளிப்பிழம்பான சூரியனின் முகத்தில் கரு கரு 
மீசை முளைத்தது போல 

நிழல்கள் 
தெரிகின்றன என்கிறார்கவி . 


Gallery 


திண 


मौलीति ॥ 


मौलोन्दोरेषमोपेद्युतिमिति वृषभाङ्कन यः शङ्कितेन 

प्रत्यग्राद्घाटिताम्भासहकुहागुहासुस्थितनेव धात्रा । 
कृष्णेन ध्वान्तकृष्णस्वतनुपरिभवत्रस्नुनेव स्तुतोऽलं 
त्राणाय स्ताचनीयानपि तिमिररिपोः म त्विषामुद्गमो वः ॥ १६ 

तिमिरम्य अन्धकारस्य । रिपुः शत्र :, तस्य 
निमिररिपो मूर्यस्य, विषां तेजपा । य : उद्गम : प्रादुर्भावः । मौली 
शेखरे इन्दुः, तस्य यति कान्ति, न एषः माषेत् इति भोषदिति 
मुष्णीयादिति । चषभाङकेन शङ्करण । शङ्कास्यास्तीति शानेन 
वीह्यादिभ्यश्चेति इतच प्रत्ययः । यस्तुतः आकीर्यरश्मिनामिन्दुरश्मि 
संहारं कृत्वा ( आकीर्णरश मिनः इन्दुरश्मिसंहारकारणत्वात् ) वृषभाङ्क 
स्येन्दुशेखरत्वाच्च शङ्का युज्यते । प्रत्यय नवम् । 

उद्घाटितं 
विकसितं प्रत्ययोद्घाटितं च तत् , अम्भोरुहं च तस्य कुहरं मध्यम , तदेव 
गुहा तस्यां सुस्थितेन सुखेन स्थितेनेव । धात्रा ब्रह्मणा स्तुतः । मुकुला 
वस्थायां सुखासीनाभावात् सूर्योदये कमल विकासो भवति । तस्मात्सुस्थि 
तेनेति युक्तम् । ध्वान्तं अन्धकार तद्वत्कृष्णा स्वशब्दैः श्रीकृष्ण उच्यते । 
ध्यान्तं इब कृष्णा च स्वतनुश्च तस्याः । परिभवस्तिरस्कारः तस्मात् त्रस्नुना 
भीरुकेन ध्वान्तकृस्णवतनुपरिभवत्रस्नुनेत्र स्थितेन कृष्णेन हरिणा । अलं 


31 


अत्यर्थम् । स्तुतः आदित्यरभीना ध्वान्तपरिभवत्वात् । कृष्णशरीरस्य 
तत्समानत्वाच्च । त्रस्नुनेव पुक्तः एषः तनीयान् अल्पः । तिभिररिपोः 
4 faiTTAT 1 : 35454 | 7/7 [ 3 TATTA | fi7 47g || ? 


மௌலீந்தோரேஷமோஷேத்யுதிமிதி 

வ்ருஷபாங்கேந ய : சங்கிதேந 
ப்ரத்யக்ரோத்காடிதாம்போருஹ 

குஹரகுஹாஸுஸ்திதேநேவ தாத்ரா ! 
சருஷ்ணேன த்வாந்த - க்ருண - ஸ்வசநு - பரிபவ 

த்ரஸ்நு நேவாஸ்து தோ ( அ ) லம் 
த்ராணாய ஸ்தாத் - தநீயானபி திமிரரிபோ : 

ஸ த்விஷாம் உத்கமோ வ : ; 


16 


இந்த சுலோகத்தால் சிவன் , பிர்மன் , விஷ்ணு ஆகிய 
மும்மூர்த்திகளாலேயே வழிபாடு செய்யப்படுகின்ற சிறப்பு 
வாய்ந்தவன் சூரியன் " என்று சூரியனின் மஹிமையைச் 
சிறப்பித்துக் க.றுகிறார் விஞர் . 


சூரியன் 


என்பது 


னுடைய 


உதயமானதும் சந்திரனின் ஒளிகுன் றிவிடும் 
அனைவரும் அறிந்ததே . சிவபெருமான் தன் 

சிரசில் பிறைபைச் சூடிக்கொண்டு சந்திர 
சேகரனாகத் திகழ்கிறார் அல்லவா ! அவர் , தன்னுடைய 
சிரசில் அணியாகச் சூடிக் கொண்டுள்ள சந்திரனின் ஒளியை 
அபகரித்துவிடுவானோ ? என்ற கவலையால் சூரியனைக் 
குறித்துத் தோத்திரம் செய்கின்றார் . பிர்மதேவனோ! 
தாமரையாகிய கர்பவாசத்தில் மலர்வதன் 

முன்னம் 
( அதற்குள் ) ஒடுங்கி அமர்ந்திருந்தார் . மலர்ந்த உடன் 
சற்று தாராளமாக அமர்ந்து கொள்ள இடம் கிடைத்ததில் 
மகிழ்ச்சி கொண்டார் . மஹாவிஷ்ணுவான திருமாலும் , 
சூரியனைப் பிரார்த்தனை செய்கிறார் . சூரியன் இருளை 
அழிக்கும் ஆற்றல் உள்ளவன் இருளுக்த “ கிருஷ்ண " 
( கருப்பு ) என் றதொரு பெயருண்டு . அவர் உடலும் கருப்பு . 


32 


அதனால் " என் உடல் கருப்பாக இருக்கிறதே ! இவ்வுடலை 
யும் அழித்துவிடுவானோ என்ற அச்சங்கொண்டு சூரியனை 
ப்ராத்தனை செய்கிறான் . உதிக்கின்ற நேரத்தில் மெல்ல 
மெல்லப் புறப்படும் மெல்லிய கிரணங்களே சிவனுக்குக் 
கவலையையும் . பிர்ம்மதேவனுக்கு மகிழ்ச்சியையும் , 
கிருஷ்ணனுக்குப் பயத்தையும் ஒருங்கே தருகின்றன . 
அதனாலே மூவரும் சூரிய கிரணங்களைத் துதிக்கின்றனர் . 
இதனால் 

பிர்மாதி மூவர்களும் ப்ரார்த்திக்கும் சக்தி 
வாய்ந்த சூரியனின் கிரணங்களின் உதயம் உங்களைக் 
காக்கட்டும் . 


विस्तीण व्योम दीर्घाः सपदि दश दिशो व्यस्तवेलाम्भसोऽब्धीन 

कुर्वद्भिदृश्यनानानगनगरनगाभोगपृथ्वी च पृथ्वीम् । 
पद्मिन्युच्छ्वास्यते यरुषसि जगदपि ध्वंसयित्वा तमिस्रा 

मुस्रा विस्र सयन्तु द्रुतमनभिमतं ते सहस्रत्विषो वः ॥ 

विस्तीर्णमिति । व्योम आकाशम् । विस्तीर्ण विमलं कुवद्भिः । 
अब्धीन् समुद्रान् । 

यस्तं व्यस्ता विस्तारिता वेला अम्भसा ये ते व्यस्त 
वेलाम्भसः । वेलायां अम्भ : वेलाम्भो यस्तान् व्यस्तवेलाम्भसः, यद्वा 
अस्ता त्यक्तावेला यस्तानि व्यस्तवेलानि अम्भांसि येषां ते तान् व्यस्त 
वेलाम्भसः । 

आदित्योदये समुद्रजलं सङ्कुचितं भवतीति प्रसिद्धम् । 
पृथ्वीं भूमि च । 

च शब्दः समुच्चये । न गच्छन्तीति नगाः पर्वताश्च 
नगराणि पुराणि च नगाः वक्षाश्च नानाविधाश्च ते नगनगरनगाश्च दृश्याश्च 
ते नानाविधनगराश्च तेषां, आभागो विस्तारः । तेन पृथ्वी महती 
कुर्वद्धिः । यरुस्रः किरणैः । उपसि प्रभाते । तमिस्रां रात्रिम् । “ तमित्रा 
तामसीरात्रिरित्यमरः । ध्वंसयित्वा नाशियित्वा । पद्मिनी कमलिनी । 
उच्छ्वास्यते विकास्यते । जगदपि अपिशब्दः समुच्चये । उच्छ्वास्यते 


33 


प्रबोध्यते । सहस्र त्विषो यस्य सः सहस्रत्विट , तस्य सहस्रत्विषः । 
Sall T42 ; | 4 : THI5A | afurt q | 17 | Ti fary | 
वित्र सयन्तु नाशयन्तु ॥ 


விஸ்தீர்ணம் வ்யோம் தீர்கா : ளபதி தச திசோ 

வ்யஸ்தவேலாம்பஸோ அப்தீன் 
குர்வத்பி :- ருச்யநா நா - நக நகர நகா - 

போக - ப்ருத்வீம் ச ப்ருத்வீம் | 
பத்மின்யுச் சவாஸ்யதே யைருஷஸி ஜூதபி 

த்வம்ஸயித்வா தமிஸ்ரா 
முஸ்ரா விஸ்ரம் ஸயந்து க்ருதம நபிமதம் 

தே ஹைஸ்ரத்விஷோ வ . 


17 


சூரியன் உதிக்கும் போது என்னென்ன நடைபெறுகிறது 
என்பதை விளக்குகிறார் இக் கவிதையால். 


( இருள் சூழ்ந்த ) ஆகாயம் விரிகின்றது . திசைகள் . 
நீள்கின்றன . கடற்கரையைத் தாண்டி நீர்பரப்பு விரி 
கின்றது . பூமியெங்கும் மலைகளும் , நகரங்களும் , பள்ளங் 
களும் தெரிகின்றன . தாமரைக்குளம் • அப்பாடா என்று 
பெருமூச்சுவிட்டு 

அடைகிறது . 

இருளைத் 
தொலைத்து நமக்கு 

வேண்டாதவற்றை 

அகற்றி 
அருளட்டும் சூரியனின் ஆயிரம் கிரணங்கள் . 


விம்மிதம் 


अस्तव्यस्तत्वशून्यो निजरुचिरनिशानश्वरः कर्तुमीशो 

विश्व वेश्मेव दीपः प्रतिहततिमिरं यः प्रदेशस्थितोऽपि । 
दिक्कालापेक्षयासौ त्रिभुवनमटतस्तिग्मभानोर्नवाख्या 

TTR : SITH EARNTfis : || 


34 


व्यतः 


अस्तव्यस्तत्व शून्य इति । अस्तः अन्योन्यपरिभूत । 
अन्योन्य श्रितः । अस्तश्च व्यस्तश्च अस्तव्यस्तो नयोर्भावस्तवं तेन । शून्यः 
रहितः । अनेकार्थत्वाधातूनां अयमलक्ष्यत इत्यदोषः । धातूनामनेकार्थ-चं 
कथम् ? उक्त च - " निपाताश्चोपसर्गाश्च धातवश्च ते त्रयः । अनेकार्था: 
स्मृताः सर्वैः पातम्तेषां निदर्शन " मिति ।। आदित्यम्याचिषामुद्गमः प्रादुर्भावः । 


। 


अन्येन , तेजसा परिभूयते अन्येन तेजसा न मिश्रितश्च । दीपाऽपि 
नवं, निजा अनुत्पाद्या. रुचिः कान्तिर्यस्य स . दापोऽपि न नवं, तैलवयनि 
संयोगसम्भवरुचित्वात् । अनिशं सर्वदा । अनश्वरः अनाशनशीलः । 
यस्तिग्मभानोः सूर्यस्य अर्चिषामुद्गमः उदयः दीप इव । प्रदेश स्थितोऽपि 
उदयपर्वतस्थितोऽपि । अन्यत्र गृहकोणस्थितोऽपि । विश्व वेश्म गहं च । 
प्रतिहतं तिमिरमन्धकारं यस्य तत्प्रतिहततिमिरं कर्तुं सम्पादयितुम् । ईशः 
समर्थः । सकलजगदन्धकारापनादनसमर्थ. इत्यथः । दीपो गहगतान्धकार 
नाशने समर्थः इत्यनेन दीपसूर्यने जमां साधर्म्य वैधये प्रतिपाद्यते 
दिक्कालापेक्षया । शतं कतको यस्य सः 

शतक्रतुः इन्दः । शतक्रतोरिय 
शातकतवी तस्यां शाततव्याम् । तस्येदमित्यण प्रत्ययः " ठिङडाणा 
इत्यादिना ङीप आर्गुणः इति गुणः अादेशः । तद्धितेष्वचामादेरित्यादि 
वृद्धिः । 

दिशि इति व्याख्यातः । नियम्य नवत्वोपपत्तिः भाया । 
नवत्वपृथिवीत्वादि धर्माः घटाकाशपटाकाशवदौपाधिकाः । त्रिभुवनमटतः 
गच्छतस्तिम्मभानोः सूर्यस्य सः असावर्चिषामुद्भः । 

वः युष्माकम् । शिवं 
मङ्गलम् । दिशतु । असाविति प्रतीतः । य : पूर्व मया काश्यां दृष्ट . स 
एवं काश्चयां दृष्टः इति वत्प्रत्यभिज्ञा ॥ 

१८ 


35 


அஸ் தவ்யஸ் தத்வ சூன்யோ நிஜருசி : 

அ.நிசா நச்வர : கர்த்துமீசோ 
விச்வம் வேச்மேவ தீப : 

ப்ரதிஹத திமிரம் ய : ப்ரதேச ஸ்திதோபி | 
திக்கால பேக்ஷயா ( அ ) ளௌ 

த்ரிபுவ நமடத; திக்ம பாநோர்- நவாக்யாம் 
யா த : சாத - க்ர தவ்யாம் திசிதிசது சிவம் 

ஸோ ( அ )ர்சிஷாம் உத்கமோ வ : ! 


18 


உதயமோ , அஸ்தமனமோ இல்லாதவன் 

இல்லா தவன் சூரியன் 
என்பதை விளக்குகிறார் கவி , 


போல , 


சூரிய 


अस्तव्यस्तत्वशून्यः அஸ்தமனம் 

என்பதோ வெளிப்பாடு 
என்பதோ இல்லா தவன் சூரியன் , ஓரிடத்தில் இருந்து 
கொண்டே தன்னொளி பாயுமிடங்களில் எல்லாம் இரவை / 
இருளைப் போக்குகின்றான் . ஒரு வீட்டின் நடுக்கூடத்தி 
லுள்ள விளக்கு அந்த வீட்டின் பிற பகுதிகளிலுள்ள 
இருளையோட்டுவதைப் 

அண்டப்பெருவெளி 
{ Universe) யெங்கும் பிரகாசித்து இருளையோட்கிறான் 
ஆனால் , இரவும் - இருட்டம் எப்படி வருகிறது ? 
ஒளியை விட்டு மறைந்த திசை இருட்டாகவும் , மறைந்த 
நேரம் இரவாகவும் உள்ளது . இதனாலும் ஒரு அனுகூல 
முண்டு , பூமியின் சுழற்சியினால் சூரியன் சஞ்சரிப்பதாக 
வும் . திசையில் 2 திப்பதாகவும் . நாமாகக் கற்பித்துக 
கொள்கிறோம் . ஏன் ? நமக்கு திசையும் , காலமும் தெரிய 
வேண்டுமே ! அதற்காக . இதோ ! கீழ்த்திசையில் புதிய 
சூரியன் ! என்று கண்டு மகிழ்கிறோம் . இத்தகைய நன்மை 
களையே நல்கும் சூரிய கிரணங்கள் 

உங்களுக்கு 
( மேன்மேலும் ) நன்மையை அருளட்டும் . 


मा गाग्लानि मृणालीमृदुरिति दययेवाप्रविष्टोऽहिलोकं 

लोकालोकस्य पार्श्व प्रतपति न परं यस्तदाख्यार्थमेव । 


36 


ऊर्ध्वं ब्रह्माण्डखण्डस्फुटनभयपरित्यक्तदैथ्यों घुसीम्नि 

स्वेच्छावश्यावकाशावधिवतु स वस्तापनो रोचिरोधः ॥ १ ९ 


तपनस्यायं तापनः सूर्यमम्बन्धिः तस्येदमित्यप्रत्ययः । रोचिषामाघः 
रोचिरोघः । मृणालोवत् पद्मिनीवत् । मृदुः अहिलोकः । मा , ग्लानि 
मागादिति विशुष्कलतां न गच्छत्विति दययेव । 

अहीनां मर्याणाम् । 
लोकः पाताललोकः । न प्रविष्टः । लोक्यत इति लोकः । लोकश्वासाव . 
लोकश्च तस्य लोकालोकस्य । लोकालाकपर्वतः । जलान् द्वीपानावत्य 
तिष्ठतीति पुराणप्रसिद्धम् । परं पार्वं पाश्चात्यभागम् । तस्य लोकालोक 
पर्वतस्य आख्या नामधेयमर्थः प्रयोजन यस्मिन् कर्मणि , तत्तथातदाख्यार्थमिति । 
लोकालोकपर्वतस्यान्वर्थोयथा स्यादिति । न प्रतपति न प्रकाशयतीति 

। 
लोकालोकपर्वतस्य पाश्चात्यभागं प्रकाशयेच्चेलाकालाकेत्याख्यानम् । छ मीनि 
स्वर्गसीम्नि । अर्ध्व उपरि ब्रह्मण : अण्डं तस्य खण्डं अर्धस्फुटनं तस्माद्भयं तेन 
परित्यक दय येन सः ब्रह्माण्डखण्डस्फुटनभयपरित्यक्तदैर्घ्यः उक्तः देव 
प्रयोजनस्तिर्यगूर्ध्वमधश्च न प्रवर्तत इति । स्वेच्छ्या, आत्मवाञ्छ्यावश्य : 
अविधेयः । 

अवकाश : प्रदेशः । अवश्यश्वासावकाशश्व, तस्य अवधिः 
मर्यादा यस्य सः स्वेच्छावश्यावकाशावधिः स तापनी रोचिरोधः । वः 
युष्मान् । अवतु रक्षतु ॥ 


. 


IDIT 


கா 


காந்க்லா நிம் ம்ருணாளீ - ம்ருதுரிதி தயயா 

அப்ரவிஷ்டோ ( அ ) ஹிலோகம் 
லோ லே கஸ்ய பார்ச்வம் 

ப்ர - தபதி ந பரம் யஸ்ததாக்யார்த்த - மேவ | 
ஊர்த்வம்-ப்ரஹ்மாண்டகண்ட ஸ்புட ந -பய 

பரித்யக்ததைர்க்யோ த்யுஸீம் நி 
ஸ்வேச்சாவச்யாவகாசா - வதிரவது ஸ 

வஸ்தாபநோ ரோசிரோத : || 


19 


37 


சூரிய ஒளி வர்ணனை 


சூரியன் எங்கும் ப்ரகாசிக்கும் ஆற்றல் பெற்றிருந்த 
போதிலும் , சிற்சில இடங்களில் அவன் ப்ரகாசிப்பதில்லை . 
அவன் ப்ரகாசிக்காமல் 

இருப்பதின் காரணத்தை இச் 
சுலோகத்தின் வாயிலாகப் புலப்படுத்துகின்றார் கவிஞர் . 


பரமன் 


என்ற 


ஆனால் 


தாமரைத் தண்டு போலக் குளிர்ந்த . மென்மையான 
நாகங்கள் , தனது கிரணங்களின் சூடுபட்டால் வாடிவிடுமே 
என்ற கருணையினாலோ என்னவோ பாதாளத்தில் சூரிய 
கிரணங்கள் பரவுவதில்லை லோகம் என்றால் கண்களுக் 
குப் புலப்படுவது . அலோகம் என்றால் கண்களுக்குப் 
புலப்படாதது . 

தன் படைப்பில் 

அலோகம் 
பகுதியையும் படைத்திருப்பதால் - அங்கு தன் 
கிரணங்கள் பரவினால் அதன் பெயர் கெட்டுவிடுமே ! 
என்ற காரணத்தினால் , அதன் பக்கம் சூரிய கிரணங்கள் 
பரவுவதில்லையோ ! 

சூர் 

சூரிய கிரணங்களின் நீட்டத்திற்கு 
எல்லை கிடையாதுதான் . 

அப்படி நீண்டு 
கொண்டே போய் பிர்ம்மாண்டத்தின் வான்முகட்டை , 
உடைத்துவிடக்கூடாதே என்ற அச்சத்தில் சூரிய கிரணங் 
கள் அதுவரை நீள்லதில்லை . தங்கு தடையில்லாத தன் 
கிரணங்களை இப்படி தன் விருப்பம் போல் அடக்கிக் 
கொள்ளும் ‘ சூரிய ஒளி உங்களைக் காக்கட்டும் . 

இங்கு லோகாலோகம் என்ற தொரு இடத்தைக் 
குறிப்பிடுகின்றார் கவிஞர் . இது பற்றி புராணங்களில் 
பரவலாகக் காணப்படுகிறது . அதன்படி லோகா லோகம் 
என்பது ஒரு மலையின் முன்பகுதி பின்பகுதி என்றும் , 
விரிவடைந்த இந்த நிலத்தை ஆகாயத்திலிருந்து பிரிக்கி 
என்றும் , இங்கு ஒரு பகுதியில் சூரியனின் பிரகாசம் உண்டு 
என்றும் , மற்றொரு பகுதியில் சூரியன் பிரகாசிக்காது 
என்றும் , அப்பகுதி இருள்மயமாகவே இருக்குமென்றும் 
காணப்படுகிறது . இதன் காரணமாகவே லோகம் சூரியனால் 
காணப்படும் ( பிரகாசிக்கப்படும் ) பகுதியென்றும் , 
அலோகம் காணப்படாத ( பிரகாசமில்லாத ) பகுதியென்றும் 


38 


நெடி 


அனழக்கப்பட்டுள்ளது . இந்த மலைச்சிகரம் 
துயர்ந்தது என்றும் , அந்தச் சிகரத்தில் சந்திர - சூரிய 
நக்ஷத்திரங்களின் ஒளி படாத அளவில் மிகவும் உயர 
மானதென்றும் . அந்தச் சிகரம் நீலநிறமுடைய தென்றும் 
ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்களில் காணப்படுகிறது . 
கவி காளிதாஸனியற்றிய ரகுவம்சத்தின் முதல் சர்கம் 
68 ஆம் சுலோகத்தில் 


सोऽह मिज्या विशुद्धात्मा प्रजालोपनिमीलितः । 
प्रकाशश्चाप्रकाशश्च लोकालोक इवाचलः ॥ 


என்று குறிப்பிட்டுள்ளார் 


अश्यामः काल एका न भवति भुवनान्तोऽपि नीतेऽन्धकारे 

सद्यःपालेयपादो न विलयमचलश्चन्द्रमा अप्युपैति । 
बन्धः सिद्धाञ्जलीनां न हि कुमुदवनस्यापि यत्रोज्जिहाने 

तत्प्रातः प्रेक्षणीयं दिशतु दिनपर्धाम कामाधिक वः ॥ २० 


. 


अश्यामः इति । यत्र यस्मिन् धाग्नि । उज्जिहाने उद्गच्छति 
इति । काल एक एव । श्यामा रात्रिः । श्यामाच्छानिलभामिनी ". 
त्यमरः । न विद्यते श्यामा यस्मिन् सः अश्यामः । न भवतीति । किन्तु । 
भुवनान्तोऽपि अश्यामा भवति । अपि शब्दः समुच्चये । अन्धकारे 
नीते सति । भुवनानां अन्तः । मध्यम् । अश्यामा धवलो भवति 

। 
पालेयं हिमम् । पादाः प्रत्यन्तपर्वताः यस्य सः प्रालेयपादः हिमवानचलः । 
सयो । विलयं नाशम् । नापति । क्रमादिति भावः । चन्द्रमा अपि 
सद्यो विलयुमुपैति च । सिद्धाञ्जलोनां बन्धः । न भवति अयंदानादिरिति 
भावः । कुमुदवनस्यापि । बन्धो भवति । हि । सूर्योदये कुमुदानां 


39 


FAIRTHTTIT I TIT : gm 477034[ fafi 4IT : I - 
पतेर्धाम सूर्यतेजः । वः युष्मभ्यम् । कामादिकं यानरथादिकम् । दिशतु 
ag II 


10 


அச்யாம : கால ஏதோ ந பவதி 

புவநாந்தோ ( அ ) பி நீதே ( அ ) ந்தகாரே , 
ஸத்ய : ப்ராலேயபாதோ ந விலய - ( சல : 

சந்கரமா அப்யுபைதி ! 
பந்த : ஸித்தாஞ்ஜலீநாம் 

ந ஹி குமுதவ நஸ்யாபி யத்ரோஜ்ஜிஹாநே 
தத்ப்ராத : ப்ரேக்ஷணீயம் திசது 

திநபதே : தாம காமாதிகம் வ : !! 


20 


நிகழும் நிகழ்வுகளைக் 


சூரிய ஒளி பரவும்போது 
கூறுகிறார் கவி : 


சூரிய ஒளி பரவும் போது இரவு என்ற காலம் , நேரம் 
மட்டும் கருமை நீங்குவதில்லை . இருள் அகன்றவுடன் 
உலகின் எல்லையெல்லாம் கருமை நீங்குகின்றது . பனி 
மலை மட்டும் உருகிக் கரைவதில் லை , சந்திரனும் லய 
மடைகிறான் . முனிவர்களின் 

கைகள் மட்டும் அஞ்சலி 
செய்து கூம்புவதில்லை ; ஆம்பல் மலர்க்காடும் கூம்புகிறது . 
இத்தகைய ஆற்றல் பொருந்திய காலைச் 
செவ்வொளி உங்களது விருப்பங்களை , விரும்பியதற்கு 
அதிகமாகவே நிறைவேற்றட்டும் . 


சூரியனின் 


यत्कान्तिं पङ्कजानां न हरनि कुरुते प्रत्युताधिक्यरम्यां 

नो धत्ते तारकाभां तिरयति नितरामाशु यन्नित्यमेव । 
कर्तुं नालं निमेषं दिवसमपि परं यत्तदेकं त्रिलोक्या 

चक्षुः सामान्यचक्षुर्विसदृशमघभिद्भास्वतः स्तान्महो यः ॥ २१ 


40 


यत्कान्तिमिति । सामान्यचक्षुः तस्यास्माद्विसदृशं अन्यप्रकारम् । 
त्रिलोक्या: एकं चक्षुः एतन्महः सूर्यतेजः । प्रयाणां लोकानां समाहारः 
त्रिलोकी । तद्धितार्थ इत्यादिना समासः सङ्ख्यापूर्वी द्विगुरिति द्विगुसंज्ञा । 
अकारान्तात्तस्य पदाद्विगुनियां भाष्ये इति त्रीलिङ्गत्वाद्विगुरिति ङीप । 
पङ्कजानां पद्मानाम् । कान्ति शाभां । न हरतीति अन्यत्र हरति प्रत्युत 
विपरीततया आधिक्यम् । तेन रम्या कान्तिम् । कुरुते यन्महस्तारकाणां 
नक्षत्राणाम् । आभां कान्तिम् । नो धत्ते न धारयति । प्रत्युत चाशु 
नितरामेव । तारकाभां नक्षत्रका न्तिम् । 

नित्यं सर्वदा । 

तिरयनि 
जदयति । 

अन्यत्र, तारका कनीनिका नयनमध्ये तेजोमयप्रदेश : 
" तारकाक्ष्णः कनीनिके " त्यमरः । तस्य भां कान्तिम् । धत्ते पुष्णा 
तीत्यर्थः । आशु कनीनिकाभाम् । नित्यं तिरयति मीलयति न छादयती 

यत्परं ए तस्मादितरत् । महः नयनतेजः निमेषः पक्षविक्षेप : 
तं कर्तुमलम् | निमेषः कालविशेषः । तं कर्तुं नालं दिवसमपि कर्तुं नालं 
सौरतेजसासमयं कर्तुं समर्थमित्यर्थः । भावतः सूयम्य तन्महत्तेजः । 
अघं पापं भिनत्तीति भित् स्तात् ।। 

२१ 


इत्यर्थः । 


யத்காந்திம் பங்கஜாநாம் 

ந ஹரதி குருதே ப்ரத்யுதாதிக்யரம்யாம் 
நோ தத்தே தாரகாபாம் திரயதி நிதராம் 

ஆசு யந்நித்யமேவ 
கர்த்தும் நாலம் நிபேஷம் 

திவஸமபி பரம் யத்ததேகம் த்ரிலோக்யா . 
ச்சக்ஷ : ஸாமான்ய சக்ஷ : 

விஸத்ருசமகபித்பாஸ்வத: ஸ்தா ந்மஹோ வ : || 


உதயமாகும் சூரியனைக் காணும் கவி சூரியனே 
உலகின் ஒரே கண் என்று நினைக்கிறார் . 2LCer 


41 


- 


சூரியனாகிய கண்ணுக்கும் , நமது 

கண்ணுக்குமுள்ள 
வேறுபாடுகளை ச் சுலோகத்தின் வாயிலாகக் கூறுகிறார் 
கவி . 


சூரியன் உலகிற்கு ஒரே கண்ணாகத் திகழ்கின்றான் . 
நமக்கும் கண்களுண்டு . நமது கங்களோ ஸாமான்யமான 
கண்களே . 

தனால் , நமது கண்ணுக்கும் சூரியனாகிய 
கண்ணுக்கும் பெருத்த வேறுபாடுகளுண்டு . நமது கண்கள் 
தாமரையின் அழகைக் கண்டு கவரும் , அவற்றுக்கு 
அழகைக் கொடுக்கும் வல்லமை கிடையாது . கண்களால் 
கவரப்படும் அழகுடையது தாமரை . ஆனால் , சூரியனாகிய 
கண் தாமரையின் அழகை 

அபகரிக்காமல் அத்தா மரை 
களுக்கு மேன்மேலும் அழகூட்டும் . TO FI आशु 
Feata IT கர் Ti In Y7 | நம் கண்களுக்கு நக்ஷத்திரங் 
களின் ஒளி மறைந்து காணப்படுகிறது . ஆனால் சூரியனின் 
ஒளிக்கிரணங்கள் நம் கண்ணின் 

மணிகளை 

மறைப்ப 
தில்லை . மாறாக என்று மே உடன் ஒளி பாய்ச்சி , கண்க 
ளுக்குக் காணும் திறனைத் தருகிறது . 


நிமிஷம் என்றால் கண் சிமிட்டல் என்று பொருள் . 
ஒரு கண்சிமிட்டும் நேரத்தை நிமிஷம் (இமைப்பொழுது ) 
என்கிடே 

றோம் . ஆகவே , நம் கண்கள் ஒரு நிமிஷத்தைத்தான் 
கொடுக்க முடியும் . ஆனால் சூரியனாகிய கண் 

ஒரு 
பகலையே கொடுக்கிறது . இத்தகைய ஆற்றல் படைத்த 
சூரிய ஒளி ( தேஜஸ் ) உங்களுடைய அனைத்துப் பாபங் 
களையும் அழிக்கட்டும் . 


இங்கு தாரகா என்ற சொல் நக்ஷத்திரத்தையும் , 
நமது கண்களின் மையப்பகுதியிலுள்ள 

கண்மணி 
( பாப்பா ) யையும் குறிப்பிடுகிறது , 


sri 7 : STIFY :FxfTTTTTTTTTTariteria 

TITIXII ITHIS TENT :TFof எா ! 


சூரி - 6 


42 


प्रातः प्रोल्लङ्घय विष्णोः पदमपि घृणयेवातिवेगाद्दबीय 

स्युद्दाम द्योतमाना दहतु दिनपतेदुनिमित्त द्युतिर्वः ॥ 


२२ 


जलं च । 


क्ष्मामिति । 

क्षपा रात्रिः, तम्याः अम्भः हिमजल अतिशयेन , 
शिशिरं शिशिरतरं अतिशीतलमितियावत् । क्षपाम्भमा शिशिरतरं , तत् 

तस्य स्वर्शः तस्मिस्तषः , तस्मिन् तृष्णा तस्मात् । क्षपाम्भ : 
शिशिरतरस्पर्शतर्षादिव क्षेपणीयम् । क्षिप्रतरं क्षिप्रशब्दाद्दिवचनेत्यादिना 
ईयसन्प्रत्ययः । स्थूलदूरेत्यादिना यणादिपरं लुप्यते पूर्वस्य च गुणः । 
मां भूमिं गता । आशाशु दिक्षु द्विरदाः गजाः तेषां कराः त एव 
सरांसि तेषां पुष्कराणि करिहस्ताग्राणि । " पुष्कर करिहस्ताय वाद्यभाड 
मुखेषु चे " ति विश्वः । पद्मानि च बोधं विकासं, नेतुमिम प्रापयतुमिव । 
द्राक शीघम् । आशाः दिशः । गताः । प्रातः प्रभाते । विष्णोः 
पदमाकाशमपि । प्रोल्लङ्घय अतिक्रम्य । 

दवीयसि दूरतरे । 
शब्दात्तरप् प्रत्ययः । स्थूलदूरेत्या दना परस्य यणादेापः पूर्वस्य च गुण : 
अवादेशः । 

उद्दामः अनिवारितप्रसरं यथा भवति तथा । घणयेव 
सद्धार्थेष्विति भावः । अतिवेगात् अतिजवात् । द्योतमाना प्रकाशमाना । 
दिनपतेः सूर्यस्य । घुति: दीप्तिः । वः युष्माकम् । दुनिमित्त पापम् । 
दहतु ॥ 

२२ 


க்ஷமாம் க்ஷேபீய: க்ஷபாம்ப : சிசிரதர - 

ஜலஸ்பர்ஸதர்ஷா த்ருத்கதேவ 
த்ராகாசா நேது மாசா த்விர தகரஸர : 

புஷ்கரணீவ போதம் | 


43 


ப்ராத : ப்ரோல்லங்க்ய விஷ்ணோ : 

பதமபி க்ருணயே வாதிவேகாத்தவீய : 
யுத்தாமம் த்யோ தமா நா தஹது திநபதே: 

துர்நிமித்தம் த்யுதிர்வ : | 


22 


உதயமான சூரியன் வெகு விரைவில் ஆகாயத்தைக் 
கடந்து வருகிறான் . இதனைக் கண்ட கவிஞர் , சூரியன் 
வெகு விரைவாக ஆகாயத்தைக் கடந்து வருவதன் காரணம் 
தான் என்ன ? 

எண்ணுகிறார். 

அதற்குரிய 
காரணங்களைக் கற்பிக்கின்றார் கவிஞர் . 


என்று 


... 


சூரியன் , கீழ்வானத்தைக் கடந்து வெகு விரைவாக 
ஆகாயத்தைக் கடக்க வருகிறானே ! இதன் காரணந்தான் 
எனன ? ஓஹோ ! இரவில் பொழிந்த குளிர்ச்சியான 
பனிநீரை விரும்பிப் பருக பூமியை நோக்கி வருகிறானா ? 
அல்லது , சூரிய உதயத்தால் தடாகத்திலுள்ள தாமரைகள் 
மலர்ந்துவிட்டனவே ! ஆயின் திக்கஜங்களின் தும்பிக்கைகள் 
என்னும் தடாகத்திலுள்ள தாமரைகளை மலரச்செய்வதற் 
காகத்தான் எண் திசைகளிலும் தனது 

கிரணங்களைப் 
பரப்பிக்கொண்டு விரைந்து வருகிறானோ ? ( ஏன ) க்ருணா 
என்றால் இந்த இடத்தில் தவறு செய்யக்கூடாது - என்ற 
கூச்சம் . ஆலய வாயிலைத் தாண்டி மிதியடியுடன் போகும் 
போது நமது உள்ளத்தில் ஒருவகையான கச்சம் வரும் . 
வரும் . அதுபோல , ஆகாயத்திற்கு விஷ்ணுபதம் என்று 
மறு சொல்லுண்டு . காரணம் 

ஆகாயம் விஷ்ணுவின் 
திருவடியாயிற்றே . அதனால் , அதன்மீது தம் சூடு படக் 
கூடாதே என்ற கூச்சத்தினால் சூரிய ஒளி வேகமாக 
ஆகாயத்தைக் கடக்கின்றதோ இத்தகைய சூரிய ஒளி 
உங்களுடைய கெட்ட சகுனங்களைப் போக்கட்டும் . 


திக்கஜங்களே எண் திசைகளையும் காத்துவருகின்றன . 
என்பது புராணங்களில் காணப்படும் . செய்திகள் . 
ஐராவதம் , புண்டரீகம் , வாமனம் , குமுதம் , அஞ்ஜனம் , 
புஷ்பதந்தம் , சார்வபௌமம் , ஸுப்ரதீகம் என்று திசை 


44 


யானைகளின் 


பெயர்களாக அரகோசத்தில் காணப் 


படுகிறது , 


. 


இங்கு துதிக்கைகளின் தடாகத்தில் என்று கவிஞர் 
கூறுவது . 

माहीम,605 RGEToil TVLILIES ( अग्रभागः) 9.60016 / 
பொருட்களை எடுத்ததற்குரியதாகும் . யானையின் துதி + . 
கையின் நுனிப்பகுதி தாமரையுடன் ஒப்பிடுவது கவி மரம் 
துதிக்கையைத் திறப்பதும் , தாமரை மலர்வதும் சமான 
கொண்டு கற்பனை 

செய்யப்பெற்றுள்ளது . 
ஆதலால் இது உத்ப்ரேக்ஷாலங்காரமாகும் . 


மாகக் 


नो कल्पापायवायोरदयस्यदलक्ष्माधरस्याप्य गम्या 

गाढोद्गीणोज्ज्वल श्रीरहनि न रहिता नो तमःकज्जलेन । 
प्राप्तोत्पत्तिः पतङ्गान पुनरुपगता मोषमुष्ण त्विषो वो 

वर्तिः संवान्यरूपा सुख यतु निखिलद्वीपदीपस्य दीप्तिः ॥ २३ 


नो कल्पापायेति । न विद्य ने दया यस्य सः अदयः रयः वेग : 

। 
अदयश्चासौ रयश्च तेन अदयरयेण दलन्तः शीर्यन्त इति अदयस्यदलन्तः ते 
च ते क्ष्माधराः पर्वताश्च । 

अदयरयदलन्त : क्ष्माधरा यस्त सः अदयरय 
क्ष्माधरः तम्यापि कल्पस्य अपायो नाशः तस्मिन्वायुः तस्य कल्पापायवायोः 
अगम्या अभिभवितुमशक्या कल्यापायवायुना नो गम्येत्यर्थः । 
कतरिवेति कर्तरि षष्ठी । इसरा दियं दीप्तिस्तु अल्पवायोः अगम्या 
अहनि दिवसे । गाढमत्यर्थम् । उद्गीणा सवतः प्रसृता उज्याला भाश्वरा 
सा श्रीश्च गाढोद्गीर्णोज्वलश्रीः कान्तिः यस्याः सा गाढोद्गीर्णोज्वलश्री: 
इतरा अहनि मन्ददीप्तिः । कालं , कञ्जलं तम एव कालं तेन 


" कृत्याना 


। 


45 


तम :कञ्जलेन रहिता नो रहतेत्यर्थः द्वौ नकारी प्रकृतमथं गमयतः । - 
दीप्तिस्तु । कञ्जलेन सहिता । “ पतङ्गाः सूर्यपतङ्गौ । प्राप्ता उत्पत्तिर्यस्या 
सा प्राप्तोत्पत्तिः । पतङ्गात् 

पतङ्गात् मोषमपहरणं नोपेता न प्राप्ता । fas 
दीप्तिस्तु, पतङ्गात् शलभात् मोषादि तु गता दीप्तिम्तु । अनयत् 
₹ 3I : 3 [ 7357 | saf : | fif ICOT : fair q7 :: 
उष्णविट तस्य उष्णत्विषः । निखिलाः समस्ताश्च निखिलाश्च द्वीपाश्च तेषां 
निखिलद्वीपद्वीपानां दीप : तस्य निखिल द्वीपदीपस्य सेव दीप्तिः । 


. 


THIFTea II 


२३ 


நோ கல்பா பாயவாயோர தயரய தலத் 

ஷ்மா தரள்யாப்யகம்யா 
காடோத்கீர்ணோ ஜ்வலஸ்ரீரஹநி 

ந ரஹிதா நோ தம : கஜ்ஜலேந | 
ப்ராப்தோத்பத்தி : பதங்காந்ந புநருபகதா 

மோஷமுஷ்ணத்விஷோ வோ 
வர்த்தி : ஸைவாந்யரூபா கையது 

நிகிலத்வீபத்வீபஸ்ய தீப்தி : || 


23 


சூரிய ஒளியை தீபத்துடன் உவமித்துக் கூறலாமா ? 
என்று ஆராய்கிறார் . தீபத்திற்குச் சமமானதா ? இல்லையா 
என்ற கேள்விக்கு விளக்கமளிக்கிறார் கவி , 


விளக்கொளி சாதாரண காற்றுப்பட்டால் அவிந்து 
விடும் . இரக்கமின்றிக் கடுமையாக வீசி மலைகளையே 
புரட்டிவிடுகின்ற பிரளய காலக் காற்றுக்கூட சூரியனுடைய 
விளக்கொளியை அணைக்கமுடியாது . நம் வீட்டு விளக்கின் 
அடிப்புறத்துத் திரியில் கருப்புமை பரவியிருக்கும் , 
உதிக்கும்போதே அடர்த்தியாகக் கிளம்பும் சூரிய ஒளியில் 
பகலில்கூட கருப்புமை காணப்படாது . பதங்கம் என்றால் 


46 


சூரியன் என்றும் , மின்மினிப்பூச்சியென்றும் பொருள்படும் . 
ஒளி , பதங்க ( சூரிய ) னிடமிருந்து உண்டாவது தான் . 
ஆனால் பதங்கம் ( மின்மினிப்பூச்சி போல ) ஒளியிழந்து 
விடுவதில்லை. பூமியென்ற பெருந்தீவுக்குத் தீயமாக 
விளங்கும் சூரியனின் (விளச்கு ) ஒளி உங்களுக்கு சு + ம் 
தரட்டும் , 


निःशेषाशावपूरप्रवरगुरुगुणश्लाघनीयस्वरूपा 

पर्याप्ता नोदयाद्रो दिनगमसमयोपप्लवेऽप्युन्नतैव । 
अत्यन्तं यानभिज्ञा क्षणमपि तमसा साकमेकत्र वस्तु 

अध्नस्येद्धा रुचिवों रुचिरिब रुचिरस्याप्तये वस्तुनोऽस्तु ॥ २४ 


निःशेषेति ॥ या बध्नस्य सूर्यस्य । 

रुचिः दीप्तिः । रुचिरिव 
स्वसंवेद्या संविदिति यावत् । निश्शेषाः समस्ताः, 

निश्शेषाः समस्ताः, निश्शेषाश्च ताः आशाश्व 
तासामवपूरः व्यापनं, तेन प्रवरः सृष्टः, गुरुः महान् । गुरुश्चाऽसौ गुणश्च , 
निःशेषाशावपूरप्रवरश्चासौ गुरुगुणश्च तेन श्लाघनीयं स्तुत्य स्वरूपं यस्यास्सा । 
अन्यत्र आशाः मनोरथा , नि : शेषाश्च ताः आशाश्च तासां अवपूरः 
निम्पाकदंशशेष समानम् । उदयाद्री प्रभाते । पर्याप्ता सम्पूर्णा । उन्नता 
न किन्तु दिनगमनसमयकालः स एवोपप्लवः तस्मिन् दिनगमनसमया . 
पप्लवेऽपि उन्नतैव अस्तङ्गच्छतोपि ते मयूखाः । उन्नता : उदयसमयेप्युन्नता 
इत्यर्थः । तमसा अन्धकारेण साकं सह " साकं सत्रा समं सह " इत्यमरः । 
अन्यत्र अज्ञानेन सह साकम् । क्षणमपि अल्पकालमपि । “निर्व्यापारस्थितिः 
कालविशेषो स यः क्षण " इत्यमरः । एकस्मिन् एकत्र देशे वस्तुमा 
वस्थातुम् । अत्यन्तं अत्यर्थम् । अनभिज्ञा असमर्था अयोग्येति यावत् । 


47 


इद्धा समृद्धा सा । TST & TR | < f : if : | 1 : ITHAI | 
रुचिरस्य सम्मतस्य वस्तुनः अर्थस्य प्राप्तयेऽस्तु ॥ 


நி : சேஷாசாவபூர - ப்ரவரகுருகுண - 

ஸ்லாக நீயஸ்வரூபா 
பர்யாப்தா நோதயாத்ரௌ திநகமஸமயோ - 

பப்லவே ( அ ) ப்யுந்நதைவ | 
அத்யந்தம் யா நபிக்ஞா க்ஷணமபி தமளா 

ஸாகமேகத்ர வஸ்தும் 
ப்ரத்நஸ்யேத்தா ருசிர்வோ ருசிரிவ 

ருசிரஸ்யாப்தயே வஸ்துநோ ( அ ) ஸ்து | 


24 


ஆசைகளுடன் சூரிய 


நம்முடைய அளவிலடங்கா 
ஒளியை ஒப்பிடுகிறார் கவி . 


நம்முடைய பேராசை திசையெங்கும் முட்டி மோதிப் 
பரவும் . அதைச் சாதிக்கக்கூடிய திறன் தான் நம்மிட 
மில்லை . ஆனால் சூரிய ஒளி திசையெங்கும் எட்டிவிடுவது 
மட்டும் அல்ல . ஒளித்திறன் குறையாதவாறு நிரம்புகிறது . 
IT WITTraf நம் ஆசை சிறியதாகத்தான் குறுத்துவிடுகிறது . 
பத்து ரூபாய் இருந்தால் பொழுது 

போய்விடுமென்று 
ஆனால் எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் போதாது 
என்ற பேராசை வளர்ந்து விடுகிறது . ஆனால் சூரிய 
னுடைய ஒளி கிளம்பும் போதும் குறைவாக இருப்ப 
தில்லை . பகலின் முடிவிலும் அது நிமிர்ந்து தான் பிரகாசிக் 
கின்றது . நம்முடைய பேராசையில் கபடம் , சூழ்ச்சிகள் 
போன்ற தமோ குணங்கள் அதிகமுண்டு . ஆனால் சூரிய 
ஒளியோ ஒரு கணம் கூட ஒரு மூலையில் கூட ஒரு திவிலை 
கூட தமஸ் (இருட்டு ) என்பதை அறியாது . ஆனால் நம் 
முடைய பேராசைக்கும் சூரிய ஒளிக்கும் ஒரே பெயர் ருசி . 
அதனால் ஒப்பிட்டுப் பார்க்க நேர்ந்தது அப்படி ஒப்பிட 
முடியாத சூரிய ஒளி நீங்கள் விரும்பிய 
வழங்கட்டும் . 


பொருளை 


48 


विभ्राणः शक्तिमाशु प्रशमितबलवत्तारकौजित्यगुवीं 

कुर्वाणो लीलयाधः शिखिनमपि लसच्चन्द्रकान्तावभासम् । 
आदध्यादन्धकारे रतिनतिशयिनीमात्रहन्वीक्षणानां 

बालो लक्ष्मीमपारामपर इत्र गुहोऽहपतेरातपो वः ॥ 


२५ 


बिभ्राणमिति ॥ तारकाः नक्षत्राणि , बलमासामस्तीति बलवत्यः 
बलवत्यश्च ता : तारकाश्च तासां , ऑजित्यं औत्नत्यं, प्रशमितं नाशित 
तच्च तत् बलवत्तारकोर्जित्यतेनगुर्वीम् । 

शक्ति सामर्थ्यम् । আহ 
बिभ्राणम् । 


अन्यत्र, तारको नाम कश्चिदसुरः बलवांश्चासौ तारकश्च तस्य 
औजित्यं प्रशमितं च तत् बलवत्तारकौजित्यं च तेन गुवौं तां शक्ति आयुध 
विशेषम् । विभ्राणः । लसत् चन्द्रः तद्वत् । दीप्यमानः लसंश्चासौ 
चन्द्रश्च लसच्चन्द्रः तद्वत् कान्तः कमनीयः अवभासः कान्तिः यस्य सः 
लसच्चन्द्रकान्तावभासम् । यद्रा चन्द्रकान्ताः चन्द्रकान्तमणयः, लमन्तश्च 
ते चन्द्रकान्ताश्च तेषां अवभास इव अवभासो यस्य सः । तं शिखिन 
लीलया । अधः कुर्वाणः, अन्यत्र चन्द्रकान्तशिला: लसन्तश्च ते 
चन्द्रकान्ताश्च तेषाम् । अन्तेषु अग्रेषु अपभामा यस्य सः तम् । शिखिन 
मयूरम् । लीलया अधः कुर्वाणः वाहनादितिभावः । अन्धकारे तमसि । 
वीक्षणानां लोचनानां अतिशयेन महतो रतिं प्रीतिम् । 
मुत्पादयन् । बालः अह्वां पतिः अहर्पतिः तस्य अहर्पतेः सूर्यस्य । आतपः 
प्रकाशः । " प्रकाशोद्योत आतपः " इत्यमरः । बाल : अपरो गुह इव 
" पार्वतीनन्दनः स्कन्दस्सेनानोरमिभूर्गुहः ” इत्यमरः । युष्माकं अपरां 
अपरिमितां लक्ष्मी आदध्यात् पुष्णातु ॥ 


वहन् प्रीति 


२५ 


49 


பிப்ராண : சக்திமாசு ப்ரசமிதபலவத் 

தாரகௌர்ஜித்ய குர்வீம் 
குர்வாணே லீலயா த : சிகிநமபி 

லஸச்சந்த்ர காந்தாவ பாஸம் | 
ஆதத்யா தந்தகாபே ரதிமதிசயிநீம் 

ஆவஹந்வீக்ஷணா நாம் 
பாலோ லக்ஷ்மீமபாராம் அபர இவ குஹோ 

அஹர்பதேராதபோ வ : | 


25 


கீழ்வானில் சிவந்த வண்ணத்தை எங்கும் பரப்பிக் 
கொண்டு சூரிய கிரணங்கள் உதயமா கின் றன . 

தனைக் 
காணும் கவியின் உள்ளத்தில் செவ்வேள் பரமன் முருகனும் 
இப்படித்தானே ! உதயமானான் ? என்று எண்ணுகிறார் . 
கவியின் உள்ளத்தில் முருகனையும் , சூரிய கிரணங்களையும் 
ச்லேடையாக ஒப்புமைப்படுத்தும் 

சுலோ கமும் உதய 


மாகின்றது . 


... 


இரவில் தாரகைகள் ஒளிமிக்கவைதாம் ( 33TT : TH :) 
சந்திரனில்லாதபோதுங்கூட தம்மொளியை நிலைநாட்டு 
பவைதாம் , ( rai a ) இருந்தாலும் அதையும் அடக்கும் 
சக்தி சூரிய கிரணங்களுக்கு உண்டு . ( f7ISTIAfgif 
எ x fivia :) 

பாலமுருகனு . ! இப்படித்தானே ! மிகவும் 
வலிமைபொருந்திய தாரகாசுரனின் உறுதியைக் குலைக்குப் 
சக்தியை ( ஆயுதத்தைப் படைத்தவன் அல்லவா ? இது 
மட்டுமா ? சந்திரனின் ஒளிபோலவே குறைந்த ஒளி 
தான் அக்னிக்கும் உண்டு . இப்படி அக்நியை ஒளியியில் 
தாழ்மைபடுத்துவது சூரிய கிரணங்கள் . (TMTHITTIES 
faf ) முருகனோ ! மதியொளிபோன்ற சிறகை விரித் 
தாடும் ( 

fam ) மயிலை , தனக்குக் கீழே ( வா ஹனமாக ) 
வைத்துக்கொள்கின்றவன் . மேலும் இருளிலும் கண்களுக்கு 
ஒளியைக் கொடுக்கும் சூரியனின் ஒளிக்கிரணங்கள் . நமக்கு 
இன்பத்தை 

அளிக்கட்டும் . அந்தகாசுரனை அழித்த 
சிவனுடைய குமாரன் தனது கருணை விழிகளால் அருள் 
பாலித்து எல்லையற்ற செல்வத்தையளிப்பது போல . 


25 


சூரி 


- 


7 


50 


ज्योत्स्नांशाकर्षपाण्डुद्युतितिमिरमपीशेषकल्माषमीष 

ज्जम्भोद्भूतेन पिङ्ग सरसिजरजसा सन्ध्यया शोणरोचि । 
प्रातः प्रारम्भकाले सकलमपि जगच्चित्रमुन्मीलयन्ती 

कान्तिस्तीक्ष्णत्विषोऽक्ष्णां मुदमुपनयतात्तलिकेवातुलां वः ॥ २६ 


ज्योत्स्नांशेति ॥ ज्योत्स्ना कौमुदी तस्याः अंशवः तेषां आकर्षः तेन , 
ज्योत्स्नाभया सकलया अम्बुधवला द्युतिः कान्तिर्यस्य तत् । ज्योत्स्नांशी 
कृष्णपाण्डुयुतितिमिरमेव मषी तम्याः शेषः एकदेशः , तेन कल्माष 
कृष्णम् । ईषज्जम्भोद्भूतेन " किश्चिद्विकासे तृन् " अनेन सरमिजानि 
पद्मानि तेषां रजः परागः । तेन सरसिजरजसा पिङ्ग पिशङ्ग सन्ध्यया 
शोणं रक्तवर्ण रोचिः कान्तिः यस्य तत् । शोणरोचि इत्यनेन प्रकारेण । 
सकलं समस्तं जगत् चित्र नाम, अनेकवर्णसङ्कररचनायुक्तद्रव्यविशेष : 
चित्रम् । प्रातः प्रारम्भकाले । उन्मीलयन्ती उद्गच्छन्ती । तीक्ष्णा: 
स्विषः यस्य तस्य सूर्यस्य कान्ति: तूलिकेव चित्रगा वतिरिव, वः युष्माकं , 
अक्ष्णां नयनाना, अतुलां सम्पूर्णा मुदं हर्षम् । उनयतात् विदधातु ॥ 


ஜ்யோத்ஸ்நாம்சா கர்ஷ பாண்டு த்யுதி 

திமிரமஹீசேஷகல்மாஷமீஷ 
ஜ்ரும்போத்பூதேந் பிங்கம் ஸரஸிஜரஜஸா 

ஸந்ந்யயா சோணரோசி | 
ப்ராத : ப்ராரம்பகாலே ஸகலமபி 

ஜகச்சித்ரம் உன்மீலயந்தீ 
காந்தி : தீக்ஷ்ணத்விஷோ அக்ஷணாம் 

முதமுபநயதாத் தூலிகேவாதுலாம் வ : || 


26 


51 


ஒருபுறம் , 


உதிக்கின்ற செங்கதிர் தனது மெல்க 
பரப்பி உலகையே அழகுமயமாகச் செய்கிறது . 
வெண்மை , மறுபுறம் கருமை , மற்றொருடி 

மற்றொருடிகும் லஞ்தன் , 
செம்மை போன்ற பல்வேறு வகைப்பட்ட ண்ணங்கள் 
உலகெங்கும் நிறைந்து காணப்படுகின்றன . இத்தகைய 
வண்ணக் கலவைகளைக்கொண்டு உலகையே ஓவியமாகத் 
தீட்டும் ஓவியனாகச் சூரியனை சித்தரிக்கின்றார் கவிஞர் 
இந்த சுலோகத்தால் : 


படுகிறது . 


சூரியன் உதித்ததும் சந்திரன் மறைகிறான் . மறையும் 
சந்திரனின் எஞ்சிய ஒளியோ உலகெங்கும் சித்திரத்தின் 
பகைப்புலன் போல வெண்மையைப் பரப்புகின்றது . இருள் 
மெல்ல மெல்ல விலகிய போதும் இன்னும் சிறிது மஞ்சியே 
யுள்ளது . 

அதனால் காமை வண்ணமும் சிறிது காணப் 

தா மரைகள் மெல்ல மெல்ல மலரத் தொடங்கி 
யுள்ள தால் அதிலுள்ள மகரந்தப் பொடிகள் பரப்பும் 
மஞ்சள் வண்ணம் , கீழ்வானில் ஆதவன் உதயமாகும் 
சந்தியா காலமாதலால் செம்மை வண்ணம் . இது போன்ற 
பல்வேறு வண்ணக் கலவைகளால் சூரியன் தனது ஒளி 
யாகிய ஓவியத் தூரிகைகளால் உலகையே ஒரு சித்திரமாக 
விளங்கச் செய்கிறான் . இத்தகைய 

சூரியனின் 
உங்களுடைய கண்களு கு அபரிமிதமான 

தெமான ஆனந்தத்தை 
நல்கட்டும் . 


ஒளி 


आयान्ती किं सुमेरोः सरणिररुणिता पाद्मरागैः परागैः 

आहोस्वित्स्वस्य माहारजनविरचिता वैजयन्ती रथस्य । 
माञ्जिष्ठप्रष्ठवाहावलिविधुतशिरचामराली नु लोकै 

राशयालोकितैवं सवितुरधनुदे स्तात्प्रभातप्रभा वः ॥ २७ 


आयान्तीति ॥ सुमेरोः पर्वतात् । आयान्ती आगच्छन्ती सरणिः 
சார்: சன் : qafi : q [ 1 " Sta + { : | 

पद्मरागस्य इमे पामरागाः ते : 


52 


पाद्मरागेंः द्मसगसम्बन्धिभिः पाद्मरागैः परागैं : रेणुभिः । अरुणता किं ? 
अहाखिदिति आशङ्का द्योतकेऽपि अहोस्वित् । खम्य सूर्यस्य सम्बन्धिनः । 
रथस्य माहारजनं कुसुम्भं तस्येदं माहारजनं, रक्तवामः तेन विरचिता 
वैजयन्ती " पताका वैजयन्ती स्यात् " इत्यमरः । मञ्जिष्ठा नाम कश्चन 
रक्तद्रव्यविशेषः । मञ्जिष्ठेन रक्ताभाञ्चितेन रक्त , " रागादित्यदिना 
ठन्प्रत्ययः " प्रष्ठाः अग्रगामिनः प्रष्ठाश्च ते वाहाश्च तेषामावलिः । पङक्तिः 
यथा विधुता चामराणामावलिः पङक्तिः । शिरस्सु चामरावलिर्माजि(ष्ठा ) 
च सा प्रष्ठवाहावलिः विधुतशिरश्चामरावलिः । नु तर्के । एवं लाकर्जन - 
राशर या आलोकिता प्रक्षिता । सवितुः सूर्यस्य प्रभा । 

प्रभाते । 
युष्माकम् । चिरम् । अधनुदे स्तात् स्यात् इत्यर्थः ।। 


वः 


ஆயாந்தீ கிம் ஸுமேரோ: ஸரணிரருணிதா 

பத்மராகை : பராகை : 
ஆஹோஸ்வித்ஸ்வஸ்ய மா ஹா 

ரஜந விரசிதா வைஜயந்தீ ரதஸ்ய ! 
மாஞ்ஜிஷ்டீ ப்ரஷ்ட வா ஹாவளி 

விது தசிரச்சாமராளீ நு லோகை : 
ஆசங்க்யா லோ கிதைவம் ஸவிதுரகநுதே 

ஸ்தாத்ப்ரபாத ப்ரபா வ : ! 


27 


இளஞ்சிவப்புடன் உதிக்கின்றான் சூரியன் . அதனால் 
கீழ்வானம் முழுதும் செய்மை பரப்பியக காட்சியைக் 
காண்கிறார் கவிஞர் இதைக் கண்டு வியப்பு மேலீட்டால் 
இத்தகைய செம்மைக்குக் காரணம் யாதாக இருக்கலாம் ? 
என்ற ஐயம் கவிஞரின் உள்ளத்தில் பிறக்கின்றது . அதுவே 
சுலோகமாகவும் பிறக்கிறது . 


53 


கீழ்வானம் முழுதும் . செம்மை வண்ணமாக இருப் 
பதன் காரணமென்ன ? ஓஹோ சூரியன் மேருமலையின் 
வழியாக வருவதால் , அங்கு வழியில் சிதறிக்கிடக்கும் 
பத்மராக மணி ( இளஞ் சிவப்புக் கலந்த மஞ்சள் வண்ணம் 
கொண்ட நவரத்தினங்களிலொன்று ) யின் பிரகாசத்தால் 
தான் இத்தகைய செம்மை வண்ணம் காணப்படுகிறதோ ? 
அல்லது சூரியனுடைய ரதத்தில் கட்டப்பட்டுள்ள சிவப்பு 
வண்ணக் கொடியின் காந்தியோ ? அல்லது அவனுடைய 
ரத்தத்தில் வரிசையாகப் பூட்டப்பட்டுள்ள உயர்ந்தஜாதிக் 
குதிரைகளின் பிடரி மயிர்களில் காணப்படும் சிவப்பின் 
காந்தியோ ? ( The colour of the Indian madder ) 
என்று மக்கள் ஐயுறுமாறுத் தோன்றுகின்ற சூரியனின் 
காலை ஒளி உங்களுடைய பாவங்களை அழிக்கட்டும் . 


ध्वान्तध्वंसं विधत्ते न तपति रुचिमानातिरूपं व्यनक्ति 

न्यक्त्वं नीत्वापि नक्तं न वितरतितमां तावदसस्त्विषं यः । 
स प्रातर्मा विरंसीदसकलपटिमा पूरयन्युष्मदाशा 

TIVISIYIEEEINE யாகா IN : || 35 


ஏக : அ ar : 


ध्वान्तध्वंसमिति ॥ 7 : அகர TR | 
" प्रकाशो द्योतिरातपः " इत्यमरः । ध्वान्तस्य अन्धकारस्य । ध्वसं नाशम् । 
विधत्ते । न तपति न सन्तापयनि , बालत्वादिति भावः । रुचिमान्नाति 
रूपं सरूपं चक्षुर्विषयं घटपटादिना । व्यनक्ति न करोति । नक्त रात्रि 
न्यत्कृतमल्पत्वम् । नीत्वापि तावत् अन्धः । दिवसस्य । विषं कान्ति । न 
वितरतितमा न विस्तारयति । किमेतिव्ययघादाम्बद्रव्यप्रकर्षे द्रव इत्यमु 
TAY : | THUT ! அ sri: | qa : VIS : 7f3 | 3 T : SAT - 
fe | TITI ; far :, அ STIXT அகர் 1 | 

அது 1 


54 


அ SITT : | Ts7T: 17 37ாதரர் | T : ITI | 
तम्य उपक्रमः उद्योगो 

यस्य அ STITS |TREE ]ாகா : | 
अर्कप्रकाशः । युष्मदाशां भवदभिलाषाम् । पूरयन् । मा विरंसीत् न 
विरमतु I 

२८ 


த்வாந்தத்வம்ஸம் விதத்தே ந தபதி ருசிமான் - 

நாதிரூபம் வ்ய நக்தி 
ந்யக்த்வம் நீதவாபி நக்தம் 

ந விதரதிதமாம் தாவதஹ்நத்விஷம் ய ; ! 
ஸ ப்ரா தர்மா விரம்ஹீத் 

அளகல படிமா பூரயந்யுஷ்மதாசாம் 
ஆசாகாசாவகாசாவதரண தருண - 

உபக்ரமோ அர்க்க ப்ரகாச : | 


28 


உதிக்கின்ற சூரியன் இன்னும் முழுமையாக வெளிப்பட 
வில்லை , ( சாரிகள் எரிக ) ஒளிமட்டும் வருகிறது . ஆனால் 
சூடு இல்லை . ( IT Traf ) ஆயின் இருளை அறவே 
ஒழித்துவிடுகிறான் . இரவு முழுதும் பின் தள்ளப்பட்டு 

ஆனால் இன்னும் பகல் ஒளி பரவவில்லை . ( 5 
faarfiari Ti775 : fasg ) ஆகாயமெங்கும் வியாபிக்க வேண்டும் 
என்ற வீர்யத்தோடு கிளம்புகின்ற சூரிய ஒளி , இன்னும் 
முழுமையாக வெளிப்படாவிட்டாலும் , (34 % 5 qfari) உங்கள் 
விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு முன் ஓய வேண்டாம் . 


விட்டது . 


तीनं निर्वाणहेतुर्यदपि च विपुलं यत्प्रकर्षण चाणु 

प्रत्यक्षं यत्परोक्षं यदिह यदपरं नश्वर शाश्वतं च 
यत्सर्वस्य प्रसिद्ध जगति कतिपये योगिनो यद्विदन्ति 

ज्योतिस्तद् द्विप्रकारं सवितुरवतु वो बाह्यमाभ्यन्तरं च ॥ २ ९ 


5 


55 


तीव्रमिति । तीव्र तीक्ष्ण उष्णमित्यर्थः । तदा यत् निर्वाणस्य 
मोक्षम्य । हेतु: कारणं " निर्वाणं निर्वत्ति : मोक्षः " इत्यमरः । 

ब्रह्मतत्वं 
तदाभ्यन्तरम् । तद्विपुलं महश्च तत् बाह्यम् । च शब्दसमुच्चये । यच्च 
प्रकर्षण अतिशयेन सूक्ष्म तदाभ्यन्तरम् । 

यत्प्रत्यक्षं इन्द्रियग्राह्यं तबाह्य 
यत्परोक्षमनुमानग्राह्यं तदाभ्यन्तरम् । अस्मिन् लोके यत्सारं तेज : 
तद्वाह्यम् । 

यत्तेजः अपरं लोकान्तरस्थं तदाभ्यन्तरं यत् । तश्वरं , 
शाश्वतं नित्यं । 

दाभ्यन्तरं यत्तेजः सर्वस्य योगस्य प्रसिद्ध सुविदितम् । 
जगति कतिपये । योगिनः योगाः श्वासरहिताः । विदन्ति जानन्ति । 
तदाभ्यन्तरं तबाह्यं आभ्यन्तर चेति द्विप्रकारम् । सवितुः ज्योतिः । 


वः युष्मान् । 


अवतु रक्षतु ॥ 


२ ९ 


தீவ்ரம் நிர்வாணஹேது : 

யாதபி ச விபுலம் யத்பாகர்ஷேண சாறு 
ப்ரத்யக்ஷம் யத்பரோக்ஷம் 

யதிஹ யதபரம் நச்வரம் சாச்வதம் ச ! 
யத்ஸர்வஸ்ய ப்ரஸித்தம் 

ஜகதி கதிபயே யோசிநோ யத்வி தந்தி 
ஜ்யோதிஸ்தத் த்விப்ரகாரம் 
ஸவிது : அவது வோ பாஹ்யம் ஆப்பந்தரம் ச || 29 


சூரியனுக்கு இருவித ஒளிகள் உண்டு என்பதை இந்த 
சுலோகத்தில் குறிப்பிடுகிறார் கவி 

ஒன்று ; ஸவிது ; வரேண்யம் பர்க :, பரப்ரம்மத்தி 
WILL BE Bp Dolaun of . Bai (निर्वाणहेतुः) 
தன்னுடன் ஈர்த்துக்கொள்ளும் திறனுடையது . எங்கும் 
Biomp FB) (विपुलं ). शु / 40 3GIF छ भ ULITE ) 
( परोक्षम् ) ; Groin ami_2_ar ar / ( शाश्वतं ), 2006 GuTo 5, Gar 
Loan war . ( योगिनो यद्विदन्ति ) 


56 


மற்றொன்று , கடுமையானது (HE ) . அதன் வீச்சையும் 
பார்த்து , அதன் உருவத்தையும் பார்த்தால் அணுவானது . 
ஆனால் கண்களுக்குப் புலப்படுவது . பரப்ரஹம்மத்தைக் 
காட்டிலும் வேறானது . அழிவுள்ளது துதான் உல 
கெங்கும் பிரஸித்தமானது . 


Pin air Grii uppi (बाह्यं आभ्यन्तरं च ) Time 
தமாகவும் ஒன்றாகவே பிரகாசிக்கின்ற சூரியன் ( ஸவிதா 
வின் ) ஒளி உங்களைக் காக்கட்டும் . 


வி 


रत्नानां मण्डनाय प्रभवति नियतोदेशलब्धावकाशं 

वणेदादि दग्धु निजजडिमतया कर्तुमानन्दमिन्दोः । 
यच्च त्रैलोक्यभूषाविधिरघदहनमालादि वृष्टयाशु तद्वो 

बाहुल्योत्पाद्यकार्याधिकतरमवतादेकमेवार्कतेजः ॥ ३० 


रत्नानामिति ॥ उद्देशः नियतश्च उद्देशश्च नियतोद्देशः, लब्धः 
अवकाशो येन तत् नियतोद्देशलब्धावकाशम् । रत्नानां यत् तेजः । 
मण्डनाय प्रभवति भूषणायैव समर्थ भवति । नान्यस्मै प्रयोजनायेत्यर्थः । 
तस्य वह्नः तेजः दावीदि काष्ठादिकं दग्धं भस्मीभूतं कर्तुं प्रभवति । 
त्रयश्च ते लोकाश्च त्रैलोक्यम् । स्वार्थे यप्रत्ययः । त्रैलोक्यस्यभूषा । 
तस्याः विधिः । दह्यते अनेनेति दहनम् । बाहुल्येन बहुलत्वेन , 
उत्पाद्यानि निर्वस्यानि कर्तुं योग्यानि कार्याणि, बाहुल्योत्पाधानि च तानि 
कार्याणि च , अतिशयेन मधिकं अधिकतरं बाहुल्योत्पाद्यादिकार्याधिकतरं 
तत् एकमेवार्कतेजः । वृष्टया । अह्लादितुं ( आह्लादितुं ) तोषयितुं 
शीलमस्यास्तीति आलादि सत् । आशु । वः युष्मान् । अवतात् ॥ ३० 


57 


ரத்நா நாம் மண்டநாய 

ப்ரபவதி நியதோத்தேச லப்தாவகாசம் 
வந்ஹ்நேர் தாவாதி தக்தும் 

நிஜஜடிமதயா கர்த்தும் ஆநந்தமிந்தோ : | 
யச்ச த்ரைலோக்ய பூஷா 

விதிரக தஹநம் ஹ்லாதி வ்ருஷ்ட்யாசு தத்வோ 
பாஹுல்யோத்பாத்ய கார்யா - 

அதிகதரமவதாதேக மேவார்க தேஜ; || 30 


அழகையும் , ஆனந்தத்தையும் நல்குவது சூரிய ஒளி 
என்று கூறுகிறார் இச்சுலோகத்தில் 


வை 


பதான் . 


உலகில் , காரணத்திலிருந்து காரியமாகும் பொருட்கள் 
அனைத்தும் , காரணத்தைக் காட்டிலும் அதிக திறனுடைய 
ஆனால் , சூரியனுடைய 

தேஜஸ் , 
விளைவிக்கும் பொருட்களை விட திறன் மிக்கது . ( Srgral arg 
* - அரிகRTE ) ரத்தினங்களின் சுப ஒளி அவை இருக்கு 
மிடத்தில் கொஞ்சம் தெரியும் . அவற்றின் மீது சூரிய ஒளி 
பட்டால் அவை அதிக ஒளி பெற்று அலங்காரமாக 
ஆகின்றது . ( 

Traf fraait 1 TSSTaSir as : T STI HOSTY 
PF) இதைப்போலவே நெருப்பு , காட்டையே அழிக்கும் 
திறன் பெறுவது . சூரிய ஒளியினாலே . ஏனெனில் , சூரிய 
வெப்பம் தாக்கிச் சூடேறிய மரங்களில் நெருப்பு விரைவாகப் 
பற்றிப் பரவுகிறது . சந்திரனுக்கு ஒளியும் உண்டு , தண்மை 
யும் உண்டு . ஒளிமட்டும் ஆனந்தமளிப்பதில்லை அவ் 
வொளியுடன் ( தன்மை ) குளிர்ச்சியும் சேர்ந்தால் . அது 
ஆனந்தத்தைத் தருகிறது. சூரியனுடைய ஒளிபெற்று , 
தனது தண்மையால் 

சந்திரன் ஆனந்தமளிக்கிறான் . 
ஆகவே , உலகிலுள்ள பொருட்களுக்கு உரிய அழகை 
விளங்கவைப்பது சூரிய ஒளியே . அது அழகைக் கொடுத்து 
ஆனந்திக்கச் செய்வதுடன் , மழை பொழியச் செய்து 
மகிழவும் வைக்கிறது , இவ்விதம் பலவாறாக உபகரித்து 
மகிழவைக்கும் ஒரே தேஜஸான சூரிய தேஜஸ் உங்களைக் 
காக்கட்டும் . 

30 


சூரி - 8 


58 


मीलचक्षुर्वि जमथति जडरसनं निमिताघाणवृत्ति 

स्वव्यापाराक्ष मत्वक्परिमुषितमनः बाममात्रावशेषम् । 
विस्रस्ताङ्ग पतित्वा स्वादपहरतादाश्रियं वोऽर्कजन्मा 

कालव्यालावलीढं जगदगद इबोत्थापयन्प्राक्प्रतापः ॥ ३१ 


अथानेन जगतः सूर्यदन्नपुरुषेण साम्यमुच्यते । मोलच्चक्षरिति ॥ 


मो लतं सङ्कुचितं चक्षुः यस्य तत् मीलच्चक्षुः । विजिह्म 
अवधीरितभूता श्रुतिः श्रवणेन्द्रियं यस्य तत् विजिल यति । जडा स्वविषय 
मधुरादिग्रहणाक्षमा रमना यस्य तत् जडरसनं , निनिता विहता घाणस्य 
वृत्तर्यस्य तत् । 

निनिताघाणवत्ति । स्वव्यापारे स्वविषयस्य स्पर्शमहणे 
अक्षमा असमर्थात्वक त्वगिन्द्रियं यस्य तत् स्वयापाराक्षमत्वक । परिमुषितं 
खण्डितं मनः यस्य तत् परिमुषितमनः । श्वासाः निश्वासाः एव मात्र 
स्वासमात्रमवशेषो यस्य तत् श्वासमात्रावशेषम् । विलम्तानि अङ्गानि 
अवयवा यस्मिन् कर्मणि तत् । विनम्ताङ्गम् । पतित्व ) भूम्यादी इति 
भावः । कालः एव व्याल : सर्पः तेन अवलीढं दष्टं । जगत् । अगद 
इव विषमन्त्रवेदी , अगदो विषमत्र विदीप्तिः शाश्वता । उत्थायन् । 
अर्कात् जन्म यस्य सः , अर्कजन्मा । “ जन्मोत्तरपदाद्विकरणो बहुव्रीहिरिति " 
वामनः । प्राक् प्रातः । प्रथमकिरणपातः । 

वः युष्माकम् । अश्रियं 
अलक्ष्मी अपहरतात् अपहरतु ॥ 

२२ 


மீலச்சக்ஷுர் விஜிம்ஹ ச்ருதி ஜடரஸநம் 

நிக்நிதா க்ராண வ்ருத்தி 
ஸ்வவ்யாபாராக்ஷமத்வக் 

பரிமுஷிதமந : ச்வாஸ மா த்ராவசேஷம் | 


59 


விஸ்ரஸ்தாங்கம் பதித்வா 

ஸ்வபதபஹர தா தாச்ரியம் வோ அர்க்க ஜன்மா 
காலவ்யாலாவலீடம் 

ஜகதகத இவோத்தாபயந் ப்ராக் ப்ர தாப : 31 


தன்னையும் மறந்து கிடக்கும் மனிதனை எழுப்பு 
கின்றவன் சூரியனாகிய மருத்துவனே என்கிறார் கவி . 


விட்டது . 


கேட்க 


மூடி விட்டன . 


உடலில் 


இரவு ( காலம் ) என்ற பெரும்பாம்பு உலகை விழுங்கி 
கண்கள் 

காதுகள் 
வில்லை . நாக்கில் ( விஷம் பரவி ) ருசி ( சுவை ) தெரிய 
வில்லை . மூச்சு முட்டிவிட்டது . 

தொடும் 
உணர்ச்சி , குளிர்ச்சி , சூடு தெரியவில் லை . மனது முயங்கி 
மூச்சுமாத்திரம் 

லேசாக வருகிறது . 
கால்கள் விரைத்து விழுந்து கிடக்கின்றன உலகம் தூங்கி 
விட்டதோ ? இப்படி குற்றுயிராகக் கிடக்கும் உவகை , 
சூரியனிடம் உண்டாகின்ற 

உண்டாகின்ற முன்னொளி என்ற விஷ 
வைத்தியன் புத்துயிர் கொடுத்து எழுப்பட்டும் , 


விட்டது . 


கை 


निःशेष नैशमम्भः प्रसभमनुदन्नथ लेशानुकारि 

स्तोकस्तोकापनीतारुणरुचिरचिरादस्तदोषानुपङ्गः । 
दाता दृष्टिं प्रसन्नां त्रिभुवननयनस्याशु युष्मद्विरुद्ध 

वध्याद् ब्रम्नस्य सिद्धाञ्जनविधिरपरः प्राक्तनोऽर्चिः प्रचारः ॥ ३२ 


अथानेन सूर्याषिः सिद्धाञ्जनविधिना साम्यमुच्यते निःशेषमिति । 
आश्र णां लेशाः कणाः ताननुकरोतीत्यथ 

लेशानुकारि नयनजलबिन्दु 
सदृशमित्यर्थः । नैशं निशि भवम् । अम्भस्तु पारजलम् । निर्गतः शेषो 
यस्मिन् कर्मणि निश्शेषम् । प्रसभमत्यर्थमपनुदन् अन्यत्र अथ णि अपनुदन् । 
स्तोकस्तोकं अत्यल्पं, अपनीता अपहृता अरुणरुचिः रक्तकान्तिर्यस्य सः । 


60 


म्तो कस्तोकापनीतारुणरुचिः । उभयत्र समानम् । अचिरात् शीघम् । 
अस्तः नुन्नः । दोषानुषङ्गाऽत्र संश्लेषा येन मः अस्तदोषानुषङ्गः । अन्यत्र 
अस्तः नुन्नः दोषानुषङ्गास्तिमिरपटलाधनुषङ्गः संश्लेषो येन सः । त्रिभुवनानां 
नयनं तस्य त्रिभुवननयनम्य सूर्यस्य । प्रसन्नां निर्मला दृष्टिं दर्शनं निर्मलं दाता 
दृष्टिशब्दस्य “ कर्तकर्मणोः कृतीति षष्टयां प्राप्तायां, न लोकव्ययनिष्ठाखलथ 
तृनामिति षष्ठी प्रतिषेधः ” । बध्नस्य सूर्यम्य पातनः प्राकभवः सायं 
चिरेत्यादिना लुट प्रत्ययः । तदागमश्च अर्चिषां प्रचारः सञ्चारः । अपरः 
मिद्धाञ्जन विधिरिव युप्मद्विरुद्ध भवतां अशुभ आशु वध्यात् हनोवध 
failsfi quaRT : | 

३२ 


நி : சேஷம் நைசமம்ப : 

ப்ரளபமபநுதந் அஸ்ருலேசா நுகாரி 
ஸ்தோகஸ்தோகாபநீத 

அருணருசிரசிராத் அஸ்ததோஷாநுஷங்க : | 
தாதா த்ருஷ்டிம் ப்ரஸந்நாம் 

த்ரிபுவந் நயந ஸ்யாசு யுஷ்மத் விருத்தம் 
வத்யாத் ப்ரத்நஸ்ய ஸித்தாஞ்ஜந 

விதிரபா : ப்ராக்தநோர்ச்சி : ப்ரசார : 


32 


கீழ்வானில் ஏற்பட்ட செம்மை வண்ணம் மெல்ல 
மெல்ல மறைந்து கொண்டு வருகிறது . சூரியனும் சிவந்த 
வண்ணத்திலிருந்து மாறி தங்கத் தகட்டைப் போலத் 
தெளிவாகக் காட்சி தருகிறான் . இக்காட்சியைக் கண்ட 
சிலேடையாக , 

கண்ணோய்க்கு மருந்தான 
மைக்கும் சூரிய உதயத்திற்கும் ஒப்புமையுடன் கடிய 
கற்பனைக் கவிதையை இயற்றுகிறார் . 


மயூர கவி 


கண்ணோய் உள்ளவனுடைய கண்களில் ( உஷ்ணத் 
தினால் ) நீர் வடியும் , கண்கள் சிவந்திருக்கும் . கண்களில் 
உறுத்தல் இருக்கும் . நன்றாகப் பார்க்க 

முடியாது . 


61 


இதற்காகக் கண்களில் (மருந்து ) மை யிட்டுக்கொள்வது 
வழக்கம் . 

கண்களில் நீர்வடிவது நீங்கும் . 
சிவப்பும் நீங்கும் . உறுத்தல் இருக்காது . பார்வை நன்றாக 
விளங்கும் . 


அதனால் 


நீங்குகிறது . 


சூரியனோ ! உலகின் ஒரு கண் , அதில் இரவுப் பனி 
யினால் காலையில் முத்து முத்தாக எங்கும் நீர் சொட்டு 
கிறது . அந்த நீரையும் வடிய வைக்கிறது சூரியனின் ஒளி 
பரப்பு . மூவுலகக் கண் காலையில் சிவந்து காணப்படுகிறது . 
சூரியனின் ஒளி பரவப்பாவ அந்தச் சிவப்பு மெல்ல மெல்ல 

தோஷா (asi) என்றால் காலைச் சந்தி , 
மாலைச்சந்தி . அதன் தொடர்பு நீங்குகிறது . दोषाया 
SIS : TE : சாதாரண மக்கள் விஷயத்தில் 11T SITT : SE : 
கண் உறுத்தல் முதலிய 

தோஷங்கள் 

விலகுகின்றன . 
இப்படிப்பட்ட சூரிய ஒளி ஒரு மாந்திரிக (மந்திரவாதி ) 
னின் மை போல நம் கண்களின் பார்வையைத் தெளிவு 
படுத்துகிறது . அது உங்களுக்கு விரோதமான ( தீமை 
யானவற்றை ) அழிக்கட்டும் . 


ரோக்யத்தைப் பெறவேண்டுமாயின் 

சூரியனை 
வழிபடவேண்டும் 

என்பது ஆன்றோர்களின் 

வாக்கு . 
கண்ணோய் மற்றும் பிற நோய்கள் நீங்குவதற்காகச் 
சூரியனை வழிபாடு செய்வதும் , சூரிய நமள்காரங்களைச் 
செய்வதும் மரபு . 

இதனை இன்னும் பலர் கடைபிடித்து 
வருகின்றனர் . இதனை நினைவூட்டுவதைப் போல சூரிய 
ஒளியை கண்ணோய்க்குரிய மருந்தாக இக் கவிதையில் 
குறிப்பிட்டுள்ளார் கவி . 


भूत्वा जम्भस्य भेत्तुः ककुभि परिभवारम्भभूः शुभ्रभानो 

बिभ्राणा बभ्रभावं प्रसभमभिनवाम्भोजज़म्भाप्रगल्भा । 
भूषा भूयिष्ठशोभा त्रिभुवनभवनस्यास्य वैभाकरी प्राग 

विभ्रान्तिभ्राजमाना विभवतु विभवोद्भूतये सा विभा वः ॥ ३३ 


62 


भूत्रेति । विभाकरम्येयं वैभाकरी सूर्यम्बन्धिनी, विभा दीप्तिः । 
जम्भस्य भेत्तुः इन्दम्य । ककुभि प्राच्यां दिशि । दिशस्तु ककुभः काष्ठा 
इत्यमरः । शुभ्रा भानगे यम्य स : शुभ्रभानु: चन्द्रः तस्य शुभ्रभानो । 
परिभवस्य आरम्भः उद्योगः तम्य भूः भूमिस्थानमिति यावत् । 

भूत्वा 
प्रसभं अत्यर्थं बभ्र भावं अरुणं बिभ्राणा अभूदिति शेषः । अभिनवाना 
नूननानाम् । अम्भोजानां कपलानां जम्भा विकासः तया प्रगल्भा । अस्य 
त्रिभुवनमेव भवनम् । तम्य भवनभ्य भूयिष्ठा महती शोभा कान्तिर्यस्यास्सा 
भूयिष्ठशाभा । भूषा अलङ्करणम् । 

विगता भ्रान्तिरज्ञानं यस्यास्सा । 
भ्राजमाना दीप्यमाना विभ्रान्तिश्च । सा भ्राजमाना च विभ्रान्तिभ्राजमाना 
सा वैभाकरी विभा । 

वः युष्माकम् । 

विभवस्य सामथ्यस्य उद्भूतये 
अधिकसम्पदे । विभवतु सम्यग्भूयात् ॥ 


. 


३३ 


பூத்வா ஜம்பஸ்ய பேது : 

( 9 Unarm : ALLg : BLUIST: 
பிப்ராணா பப்ருபாவம் 

ப்ரஸபம்பி நா போஜஜ்ரும்பாப்ரகல்பா | 
பூஷா பூயிஷ்டசோபா 

த்ரிபுவநபவ நஸ்யாஸ்ய வைபாகரீ ப்ராக் 
விப்ராந்தி ப்ரா ஜம " நா 

விபவது விபவோத்பூதயே ஸா விபா வ : || 33 


இந்தக் கவிதையில் சூரியன் உதிக்கும் முன்னரே 
தோன்றும் முன்னொளியின் சிறப்பைக் கூறுகிறார் கவி . 


प्राग्विनान्ति प्राजमाना वैभाकरी विभा Fluor 2. FLIDIal Fips 
முன்னரேயே பிரகாசிக்கின்றது சூரியனின் ஒளி . இந்த 
ஒளி முதலில் கீழ்த்திசையில் பிரவேசிக்கின்றது . இந்திரன் 
மூவுலகிற்கும் அதிபதி , ஜம்பன் 

அசுரனைக் 


என்ற 


63 


கான்றவன் , 

இவனுடைய ஆட்சிக்குட்பட்ட கிழக்குத் 
திக்கில் பிரவேசித்த சூரியனின் முன்னொளி, 

அந்த 
இந்திரனின் ஒளியையும் குன்றச் செய்துவிடுகிறது . மேலும் 
அது மெல்ல மெல்ல விரிவடைந்து உறங்கிக் கொண்டிருந்த 
தாமரையை உசிப்பியும் விடுகிறது . இதனால் அந்தத் 
தாமரைகள் மெல்ல மெல்ல கொட்டாவி விடுகின்றன . 
( கொட்டாவி விடுவதைப் போல மலர்கின்றன ) இத்தகைய 
வனப்பு இங்கு மட்டுமில்லை. மூவுலகினுக்கும் வனப்பை 
வளர்க்கிறது ; 

கீழ்வானில் அலங்காரமாகத் திகழும் 
குரியனின் முன்னெவி உங்களுக்கு அனைத்துச் செல்வங் 
களையும் செழிக்கச் செய்யட்டும் , 


संपतं सिक्तमूलादभिनयमुयनोद्यानकौतूहलिन्या 

यामिन्या कल्य एवामृतकरकलशायजितेनाऽमृतेन । 
SEITH : f % ITUTTINATITITITI 

दुद्यन्बालप्रवालप्रतिमरुचिरहःपादपप्राक्प्ररोहः ॥ 
अथार्कालाकस्य पादपप्रथम कुरसाम्यमुच्यने संसक्तमिति । 


भुवनं भवोद्यानं अभिनवं रम्यं अभिनवं च तत् , भुवनोद्यानं च । 
कुतूहलमेव केतूह लम् । अस्या अस्तीति कौतूहलिनी । अभिनवभुवनाद्यान 
कौतूह लिनी तया अभिनवभूवनोद्यानकौतूह लिन्याम् । उभयत्र ममानम् । 
यामिन्या राध्या । कल्य एव । अमृतकरश्चन्द्रः । अमृतकर एवं 
कलशः । तेनावर्जितं तेनामृतकरकलशावजितेन । अमृतेन जलेन । 

पयः कीलालभमृत " मित्यमरः । अन्यत्र अमृतेन सुधया । पीयूषममृतं 
सुधेपत्यमरः । संसक्त निरन्तरं सिक्तं द्रवीकृत मूलं य य तत् सिक्तमूलात् । 
उदयः उदयपर्वतः तस्य शिरांसि तेषां चक्रवाल मण्डलं " चक्रवालं तु 
FOST faFqAT : | TAITI TUIT -- ITzfF { Ta | TIT ! 347 


64 


1 


उदयन् बालश्चासौ प्रवालश्च प्रवालन प्रतिमा सहशी रुचिः कान्तिर्यस्य सः 
बाल प्रवालप्रतिमरुचिः । नवपल्लवमदृशकान्तिरित्यर्थ पद्भिः पिवतीति 
पादपो वक्षः अह एवं पादप: अहःपादपः तस्य अहःपादपस्य । प्राक प्ररोहः 
प्रथमाङ्कुरः । अर्कालोकः सूर्यस्य प्रकाशः । 

वः युष्माकम् । मुदं हष 


G 


fsan || 


ஸம்ஸக்தர் ஸித்தமூலத் 

அபி நவடவநோ த்யான கௌதூஹலி ந்யா - 
யாமிந்யா கல்ய 

அம்ருதகர கலசா வர்ஜிதேநாம்ருதேந | 
அர்க்காலோக : க்ரியாத் வோ 

முதமுதயசிரச்சக்ரவாலாலவாலாத் 
உத்யந்பாலப்ரவால 

ப்ரதிமருசிரஹ: பாதப ப்ராக் ப்ரரோ ஹ : || 


34 


உதிக்கின்ற சூரியனின் இளந்தளிர் 

இளந்தளிர் போன்றுள்ள 
காந்தியின் அழகைக் கண்டு ரசித்த மயூர கவி , உலகை 
நந்தவனமாகவும் , அதில் வளரும் மரத்தின் தளிருக்கு 
சூரியகாந்தியையும் ஒப்புமைப்படுத்திக் கற்பனை செய் 
கிறார் இக் கவிதையின் வாயிலாக . 


உதயாசலம் ( உதயகிரி ) என்னும் 

நந்தவனத்தில் , 
பகல் என்னும் ( மரத்தின் ) விதையை 

நட்டுப் பயிரிட 
மிகுந்த விருப்பங்கொண்டாள் இரவாகிய நங்கை . இதற்கு 
சந்திரனாகிய குடத்தில் , அமிர்மாகிய 

ஜலத்தை 
ஊற்றி ( மரத்தை ) வளர்த்தாள் . இதன் பயனாக விதை 
முளைத்து , பவளம் போன்ற சிவந்த காந்தியுடன் கூடிய 
தளிரிட்டது . அந்த இளந்தளிர் போல் விளங்கும் சூரியனின் 
ஒளிக்கதிர்கள் உங்களுக்கு மிகுந்த 

மகிழ்ச்சியை 
அளிக்கட்டும் . 


65 


உதயகிரியை நந்தவனமாகவும் , அதில் வளரும் மரத் 
திற்கு பகலையும் , மரம் வளரத் தேவைப்படும் தண்ணீர் 
மற்றும் குடத்திற்கு நிலவையும் , தண்ணீர் வார்க்கும் 
இரவாகிய நங்கையையும் , 

முளைத்துக் 
கிளப்பும் இளந்தளிரின் காந்திக்கு சூரியனின் இளங்காந்தி 
யையும் , உவமையாகக் கொண்டு கற்பனை செய்துள்ளார் 


பெண்ணுக்கு 


மயூர கவி . 


भिन्न भासारुणस्य क्वचिदभिनवया विद्रुमाणां त्विषेव 

त्वङ्गनक्षत्ररत्न युतिनिकरकरालान्तराल क्वचिच्च । 
नान्तनिःशेषकृष्णश्रियमुदधिमिव ध्यान्तराशिं पिबन्स्ता 

दौर्वः पूर्वोऽध्यपूर्वोऽग्निरिव भवदघप्लुष्टयेऽविभासः ॥ ३५ 


भासा 


भिन्न युक्तम् । 


७ 


भिन्नमिति ॥ क्वचित् कुत्र प्रदेशे । 

अभिनवया रम्यया । 
विद्रमाणां प्रवालानाम् । विषा कान्त्येव । अरुणस्य अनूगः । 
कान्त्या । 

क्वचित् कुत्रचित् पदेशे नक्षत्राण्येव रत्नानि 
तेषां तद्य तयः । त्वंगत्यः गच्छल्यः । त्वंगत्यश्च ता : नक्षत्ररत्नद्य तयश्च, 
यद्वा वङ्गानि दीप्यमानानि च तानि नक्षत्ररत्नानि तेषां च तयः । तासां 
निकरः समूहः । तेन कराळं अन्तरालं मध्यं यम्य सः , तम् । त्वगन्नक्षत्र 
धु तिनिकरकरालम् । अन्तरालं मध्यम् । निर्गतः शेषः यस्यास्सा निःशेषा, 
कृष्णस्य कृष्णवर्णस्य श्री : शोभा यस्य सः स न भवति नान्तनिश्शेषा 

अन्यत्र निर्गत : शेषो नान्तो यस्मात्स : निश्शेषश्चासौ कृष्णश्च 
नारायणश्च स न भवतीति नान्तनिश्शेषकृष्णः तस्य । श्री : लक्ष्मीः यस्य सः 
नान्तनिश्शेषकृष्णश्रीः तां नान्तनिश्शेषकृष्णश्रियम् । नङर्थस्य सुप्सुपेति 
समासः । 

ध्वान्तस्य अन्धकारस्य । राशि उदधिमिव पिबन् पूर्वोऽपि 


कृष्णश्रीः । 


( 6 


अपूर्वः अंब . अग्निरिव बडवाग्निरिव । अर्कावभासः u4q6 /2T: 
भवतां अघाना, प्नुष्टये दहनाय, प्लुष्टा दाह यत्यस्मात् द्रातीति त्रियां तिङ 
Tf fais Ta4 :, 7 | FIT HAS || 

३५ 


பிந்நம் பாஸாருணஸ்ய 

க்வசி தபி நவயா வித்ருமாணாம் த்விஷேவ 
த்வங்கந்நக்ஷத்ர ரத்ந 

த்யுதிநிகாகராலாந்தராலம் க்வசிச்ச 
நந்தர் நிச் சேஷ க்ருன . 

ரிய முத்திமிவ த்யாந்தராசிம் பிபந்ஸ்த 
தௌர்வ : பூர்வாப்ய பூர்வோ - 
( அ ) க்திரில் பவதகப்லுஷ்ட யே ( அ )ர்க்காவ பாள : 11 


இந்தச் சுலோகத்தால் இருள் கூட்டத்திற்கு கடலை 
உவமையாகக் கூறுகின்றார் க 

கவி : 


ஆனால் 


அருணோதய காலம் , இருள் கட்டம் விலகாத நேரம் . 

அருணனுடைய ஒளி அதைத் தகர்த்துக் கொண் 
டிருக்கிறது . பால் Tisrfa - ஒரு புறம் புதுமுளை கண்ட 
பவளம் போல கருப்பு நீங்காத சிவப்பாகக் காணப்படு 
கிறது . அந்தக் கடலின் மத்தியிலுள்ள அக்கு கொதித்து 
கடலுக்கு அடியில் கிடக்கும் ரத்தினங்கள் வெளிப்பட்டு , 
சில இடங்களில் ஒளி வீசுகிறது . கடலின் நடுவில் இருள் 
இருக்க முடியாதே ! அங்கு சேஷ சயனத்தில் ( அரவனையில் ) 
கிருஷ்ணன் விளங்குவானே ! என்று 

கேட்டால் - இந்த 
இருட்டுக் கூட்டம் என்ற கடலில் 

சேஷ சயனத்தில் 
கிருஷ்ணன் கிடையாது . அதனால் அது அபூர்வம் . 


கடல் நீரைக் குடிப்பது படபாக்னி , இது சூரியனைப் 
போன்று பிரகாசமானது . அருணனுடைய பிரகாசமான 
ஒளியினின்றும் மாறுபட்டு , புதிய பவழம் போன்று மின்னு 
நட்சத்திரங்கள் மங்கிய 

ஒளியை மையத்தில் 
கொண்டுள்ளது இருட்டுக் கூட்டம் . சூரிய ஒளி என்னும் 


கின்ற 


அபூர்வமான அக்னி . இருள் கூட்டத்தைக் குடித்துவிடுகிறது . 
அத்தகைய சூரிய ஒளி என்னும் அக்னி உங்கள் பாபங் 
களைப் பொகக்கட்டும் 


गन्धर्वर्गद्यपद्यव्यतिकरितवचोहृद्यमातोद्यवार्य 

राद्य यों नारदायM निभिरभिनुतो वेदवेद्य विभिध । 
आसाद्यापद्यते यं पुनरपि च जगद्यौवनं सद्य उद्य 

न्नुद्दयोतो धोतितद्यौद्यतु दिवसकोऽसाववद्यानि वोऽद्य ॥ ३६ 


गन्धर्वति ॥ 

दिवसं करातीति दिवसकृत् तम्य , दिवसकृतः 
सूर्यस्य । 

यः उद्योतः प्रकाशः । आदौ भवा: आद्या: तग : नारदायै: 
तुम्बुरुनारदप्रमुखैः, 

वेदवेद्यः वेदविद्भिः गन्धर्वैः मुनिभिः गद्याद्यः । 
व्यतिकरितानि मिश्रितानि च वचांसि । तैः हृयानि यस्मिन् कर्मणि तत् । 
आतोद्यवाद्यौः मुग्जादिभि: बाय :, विभिद्य विचार्य, अभिनुत : नुतः, जगत्रयं 
उद्योतम् । आसाद्य प्राप्य । पुनरपि , यून : भावः येपनं, आपद्यते प्राप्नोति । 
अद्य सम्प्रति, उदयन् , द्योतिता प्रकाशिता द्यौः आकाश येन सः । 
दिनकृतः अमौ । वः युष्माकं , अवद्यानि पापानि, सद्यः धतु खण्डयतु ॥ 


கந்தர்வை : கத்ய பத்ய 

வ்யதிகரி தவசோ ஹ்ருத்யமா தோ த்யவாத்யை : 
ஆத்யைர்யோ நாரதாத்யை : 

முநிபிரபிநுதோ வேதவேத்யைர் விபித்ய | 


आतोद्यवाद्यम् चतुर्विधम् । तत विततं धन आनद्धं सुषिरमिति । 
ततं वीणादिकम् । विततं धनं कांस्यं तालादिकम् । घनं 
आनद्ध मुरजादिकम् । सुषिर वंशादिकम् । इति त्रिभुवनपाल 
कृत सूर्य शतकटीकायां दृश्यते । 


8 


ஆளாத்யாபத்யதேயர் 

பு நரபி ச ஜகத்யௌவநம் ஸத்ய உத்யம் - 
உத்யோதோ த்யோதி தத்யௌ : த்யது 

திவஸக்ருதோ ( அ ) ஸாவவத்யா நி வோத்ய || 


36 


சூரியனின் 

புதிய ஒளியைக் கண்ட கந்தர்வர்கள் 
மகிழ்ச்சியால் சூரியனைத் துதித்து வாத்தியங்களுடன் 
பு + N சை பாடுகின்றனர் என்கிறார் கவி . 


எவனுடைய ஒளி பெற்று உலகம் அன்றாடம் உற்சாக 
மிக்க யௌவனப் பருவத்தை எய்துகின்றதோ அவன் , 

னிமையான சொற்களைக் கொண்டு புனைந்த உரைநடை 
யாலும் , செய்யுட்களாலும் , இன்னிசைக் கருவிகளுடன் 
கந்தர்வர்களால் 

துதிக்கப் படுகின்றான் . வேதங்களில் 
வல்லவர்களான தும்புரு நாரதாதி முனிவர்களால் துதிக்கப் 
படுகின்றவனும் , 

ஆகாசத்தில் 

பிரகாசிப்பவனுமான 
சூரியனின் புத்தம் புதிய ( அப்பொழுது தோன்றிய ) ஒளி 
உலகைப் புதிய யௌவனப் பூரிப்புடன் விளங்கச் செய்கிறது . 
அது உங்களுடைய பாவங்களை அழிக்கட்டம் . 


8 


இந்த சுலோகத்தில் ஆதோ த்ய வாத்யை . என்ற 
சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆதோத்ய வாத்யம் 
என்பவை விரல்களால் இயக்கப்படுபவை ) நான்கு வகைப் 
படும் . அவையாவன : ததம் , விததம் . ஆனத்தம் , சுஷிரம் 
எனப்படும் , ததம் - தந்தி வாத்யங்கள் வீணை , தம்பூர் 
முதலியன. வித்தம் - ஜாலர் . சதங்கை முதலியன . (உலோக 
வாத்யங்கள் ) . ஆனத்தம் - முரசு , மத்தளம் போன்ற 
தோற் கருவிகள் , சுஷிரம் - புல்லாங்குழல் , நாகஸ்வரம் 
போன்ற துளைக்கருவிகள் என்று இந்த நூலுக்கு உரை 
எழுதிய உரைய சிரியர் த்ரிபுவனபாலர் குறிப்பிட்டுள்ளார் . 


लावानैश्चन्द्रकान्तैश्च्युततिमिरतया तानवात्तारकाणा 

मेणाङ्कालोकलोपादुपहततमसामोषधीनां लयेन । 


69 


आरादुत्प्रेक्ष्यमाणा क्षणमुदयतटान्तर्हितस्याहिमांशो 

राभा प्राभातकी वोऽवतु न तु नितरां तावदाविर्भवन्ती ॥ 


३७ 


लावारिति ॥ लावानैः ईषच्छुष्कैः चन्द्रकान्तैः मणिभिः, च्युत 
नष्टं , तिमिरं यस्यास्मा, च्युततिमिरातस्याः भावस्तत्ता, तया च्युततिमिरतया, 
आरात् दूरात् , उत्प्रेक्ष्यमाणा ऊह्यमाना । तारकाणां तानवात् अल्पी. 
भावात् । एण : अङ्का यस्य सः एणाङ्कः चन्द्रः. कुरङ्गलाञ्छनः इत्यर्थः । 
तम्यालोकः प्रकाश . तस्य लोपात् नाशात् । 

उपहतं नष्ट तमः अन्धकारी 
याभिस्ताः उपहततमस .. तासां उपहततमसा । ओषधीनां तृणज्योतिषां 
लयेन नाशेन । 

तु शब्दः समुच्चये । दूगदुत्प्रेक्ष्यमाणा नितरामत्यर्थ 
तावदाविर्भवन्ती यावत् । सूयः उदयेन गच्छतीति शेषः । 

क्षणं उदय 
त्यस्मादिति अस्मिन्निति वा उदयः उदयपर्वतः । तस्य तटैः सानुभिः । 
अन्तर्हितस्य व्यवहितस्य । अहिभाः उष्णाः, अंशवो यस्य सः अहिमांशुः 
सूर्यः । तस्याऽहिमांशोः, आभा प्रभा सम्बन्धीति प्रभा । वः युष्मान् । 


, 


अवतु रक्षतु ॥ 


லாவாநைச்சந்த்ரகாந்தை : 

ச்யுத்திமிர தயா தா நவாத்தாரகாணாம் 
ஏணாங்கா லோகலோபாத் 

உபஹத தமளாம் ஓஷதீநாம் வயேந ! 
ஆராத் உத்ப்ரேஷ்யமாணா 

க்ஷணமுதய தட அந்தர்ஹி தஸ்யாஹிமாம்சோ : 
ஆப ப்ராபா தகீ வோ 

அவது தது நிதராம் தாவ தாவிர் பவந்தீ || 37 


சாவி 


இந்தச் சுலோகத்தின் பொருளுக்குச் 
2 LIGy #puULD I 60 ! ( उत्प्रेक्ष्यमागा) Top OF Tvnilip in an gi . 
ஒரு எதிர் பார்வையை ரளமாகக் கூறுகிறார் கவி . 


70 


ரயில் நிலையத்தில் காத்திருக்கும் மக்கள் வண்டி 
வருகிறதா ? 

என எட்டியெட்டிப் பார்க்கிறார்கள் . இதோ 
மணி அடித்துவிட்டான் . அதோ தூரத்திலுள்ள கை 
இறங்கிவிட்ட து . பச்சைக் கொடி 

காட்டப்படுகிறது . 
அதோ 

அதோ புகைமண்டலம் தெரிகிறது . ரயில் 
வண்டி வருகிறது என்று மக்கள் கு தூகலப்படுவதைப் 
போல 


... 


- 


நடசத்திரங்கள் 


சந்திரன் ஒளி மங்குவதால் சந்திரகாந்தக் கற்களில் 
நீர் கசிவது நின்றுவிட்டது . இருள் மறைவதால் , இருளில் 
பிரகாசிக்கின்ற 

பொலிவிழக்கின் றன . 
நிலவொளி மறைந்தேவிட்டது . இரவில் துளிர்க்கின்ற 
மூலிகைகள் வாடுகின்றன . அதோ உதய மலைக்கட் பால் 
மறைந்துள்ள சூரியனின் முன்னொளி காலையில் உண்டா 
கிறது . இத்தகைய காலையொளி உங்களைக் காக்கட்டும் . 


சூரியகாந்தக் கல் சந்திரகாந்தக் கல் என்ற இரண்டு 
வகையான கற்கள் இருந்ததாக இலக்கியங்களில் காணப் 
படுகின்றன . சூரியனின் வெப்பத்தால் சூரிய காந்தக் 
கற்கள் , வெப்பத்தை - உஷ்ணத்தைப் பெருக்குமென்றும் , 
சந்திரனின் ஒளியால் சந்திரகாந்தக் கற்கள் குளிர்ந்த நீர்ப் 
பெருக்கை உண்டு பண்ணும் என்றும் கூறும் , சூரியோ தய 
காலத்தில் சந்திர காந்தக் கல் நீரைப் பெருக்காது என்றும் 
நூல்களில் காணப்படும் செய்தியாகும் . 


सानौ सा नौदये नारुणितदलपुनयौवनानां बनाना 

मालीमालीढपूर्वा परिहृतकुहरोपान्तनिम्ना तनिम्ना । 
मा वो भावोपशान्ति दिशतु दिनपतेर्भासमानाऽसमाना 

राजी राजीवरेणोः समसमयमुदेतीव यस्या वयस्या ॥ 


३८ 


सानाविति ॥ राजीवानां पद्मनां रेणवः परागाः यस्य सः रजीवरेणुः 
दिनपतेः सूर्यस्य तस्य भासः राजिः श्रेणिः वयस्येव सखीव 


RI 


71 


स्पृष्टेति यावत् । 


समसमयः कालो यस्मिन्कर्मणि तत् । उदेतीव । औदये उदयपर्वत 
सम्बन्धिनि सानौ वगै अरुणितैर्लोहितः दलैः पर्णैः पुनर्योवनं येषां तानि 
अरुणितदलपुनर्यौवनानां वनानां, आली पक्ति आलीढपूर्वा स्पृष्टपूर्वा पूर्व 

नेति । किन्तु आलीढपूर्वा । द्वौ नङत्री प्रकृतमर्थ 

तनार्भावः तनिमा तेन तनिम्ना अल्पत्वेन । परिहृतानि 
न्यक्तानि कुहराणि उपान्तानि पार्थाणि , निम्नानि निम्नस्थलानि, यया सा 
परिहृतकुहरोपान्तनिम्ना भासमाना । विद्यते समाना यस्यास्सा, असमाना । 

व : युष्माकं , भाव: चित्त तस्या उपशान्ति 
fasrg ( III II 

३८ 


TEA : | 


fam : | 


1 : VR : | 


ஸா நௌ ஸா நௌதயே 

நாருணித்தல்புநர் யௌவநாநார் வநாநாம் 
ஆலீமா லீடபூர்வா பரிஹ்ருத 

குஊரே பாந்த நிர் நடதநிர் நா | 
பா வோ பாவோபசாந்திம் 

திசது திநபதேர் பாஸமா நா ( அ ) ஸமா நா 
ராஜீ ராஜீவரேணோ: 

ஸமஸமயமுதே தீவ யஸ்யா வயஸ்யா ! 


38 


பெற்ற 


துளிர்கள் 


சூரியனின் 

முன் னொளி 
யௌவன த்தை அடைகிறது என்கிறார் கவி : 


மரங் 


சூரியனின் முன் னொளி பரவி , காட்டிலுள்ள 
களின் தளிர்கள் புத்தொளி பெற்று யௌவன மெருகு 
பெருகின்றன . இந்த ஒளி இடுக்குக ளெங்கும் 

பரவி , 
அவற்றின் ஆழத்தைப் புலப்படுத்துகின்றது . அந்த 
ஒளிக்குத் தோழி போல தாமரைகளின ம - ரந்கப்பொடி 
களின் 

இழைகள் அப்போதுதான் துளிர்க்கின்றன . 
அத்தகைய தோழியுடன் கூடிய சூரியனின் முன் னொளி 
உங்களுக்கு இல்லை என்ற சொல் வராதவாறு செழுமை 
அளிக்கட்டும் . 


72 


முதற் 


இந்த ச்லோகம் ஒவ்வொரு பாதத்திலும் 
சொற்கள் இரட்டிப்பாகி யமகாலங்காரம் 
சொல்லணியினால் அழகு பெறுகிறது. 


என்ற 


उज्जम्भाम्भोरुहाणां प्रभवति पयसां या श्रियै नोष्णतायै 

पुष्णात्यालोकमात्र न तु दिशति दृशां दृश्यमाना विघातम् । 
पूर्वाद्र रेव पूर्व दिवमनु च पुनः पावनी दिङ्मुखाना 

मेनांस्येनी विभासौ नुदतु नुतिपदकास्पदं प्राक्तनी वः ॥ ३ ९ 


या इनः सूर्य , 


उज्जम्भेति ॥ 

इनः सूर्योऽर्यमा " इत्यमरः । 
इनस्य इयमिति ऐनी सूर्यसम्बन्धिनी विभा दीप्तिः । उज्जम्भानि विकासि 
तानि अम्भोरुहाणि येषां नानि तेषां उज्जम्भाम्भोरुहाणां पयसां श्रिय 
शोभायै प्रभवति न उष्णताये । दृश्यमाना दीप्तिः दृशां लोचनानां 
आलोकमात्र पुष्णाति । विघातं दृष्टिनाशं न तु दिशति , पूर्वाद्र्रुदयाद्ररेव 
पूर्व प्रथम पावनी पवित्रीकरणं दिवममनुदिवममुद्दिश्य प्राक्तनी च । 
समुच्चये । वः युष्माकम् । एनांसि पापानि नुदतु अपसरतु ॥ 


। 


चकार : 


உஜ்ரும்பாம்போருஹாணாம் 

ப்ரபவதி பயஸாம் யா ச்ருயை நேர்ஷ்ண தாயை 
புஷ்ணாத்யாலோகமாத்ரம் 

நது திசதி த்ருசாம் த்ருச்யமா நா விகா தம் 1 
பூர்வாத்ரேரேவ பூர்வம் 

திவம்நு ச புந : பாவ நீ திங்முகா நாம் 
ஏ நாம்ஸ்யை நீ விபாளௌ 
நுதது நுதிபதைகாஸ்பதம் ப்ராக்தநீ வ : . 38 


1 , भपूर्तिः 


73 


| 


சூரியனின் முன்னொளி உலகுக்கு அழகு மட்டுமா 
கொடுக்கிறது ? பவித்திரத்தையுமல்லவா கொடுக்கிறது ! 


சூரியனின் முன் ஒளியினால் தா மரைகள் மலர்கின் றன . 
தனால் , தாமரைகளைத் தாங்கி நிற்கும் தடாகங்கள் 
பொய்கைகள் அழகு பெறுகின்றன. சூரியனின் முன் ஒளி 
தமரையை மட்டும் மலரச் செய்கின்றதே தவிர , வெப்ப 
மின்மையால் பொய்கைக்கு எந்தவிதமான பாதிப்பையும் 
( துன்பத்தையும் ) ஏற்படுத்துவதில்லை . அதுபோல , 
சூரியனின் முன் ஒளி பொருளைப் பார்ப்பதற்கு வேண்டிய 
வெளிச்சத்தைத் தருகிறப்பத தவிர , கண் 

கண் பார்வையைத் 
தடை செய்வதில்லை . உதயகிரியிலிருந்து உதிக்கும் சூரியன் 
தனது முன் ஒளியினால் முதலில் கீழ்த்திசை மலையையும் , 
றெகு விண்ணையும் , எண் திசைகளையும் பவித்திரமாக 
தூய்மையாகச் செய்கிறான் . துதிப்பாடல்களுக்குரியவனான 
சூரியனின் முன் ஒளி உங்களது பாபங்களை நீக்கட்டும் . 


चाचां, वाचस्पतेरप्यचलभिदुचिताचार्यकाणां प्रपञ्च 

रिचना तथोच्चारितरूचिमचा चाननानां चतुर्णाम् । 
उच्येतार्चासु वाच्यच्युतिशुचि चरितं यस्य नोच्चैर्विविच्य 

प्राच्यं वर्चवकासच्चिरसुपचिनुतात्तस्य चण्डार्चिषो वः ॥ ४० 

4/s/fafari || - a faR | ஏர் : TTPT : | எர 
निर्मलं यस्य । चण्डार्चिषः सूर्यस्य, चरितं चेष्टितम् । अचलान् पर्वतान् 
भिनत्ति इतिः अक्लभित् इन्द्रः तेन उचित व्यस्त आचार्यकं आचार्यत्वं 
थासां. ताः तासामचल भिदुचिताचार्यकाणाम् । वाचस्पतेरपि वाचाम् । 
Ts : fert : | Tait IIIS | fiftsu TORES: | ன்க 1 
FST | <f( ISRO EFFa : SRigERA TI :, 574 | IT Rai: 


சூரி - 10 


74 


faRa: | 


रुचिमचो याभिस्ताः तासां उच्चारितरुचिमचाम् । 
विरिश्चिः कमलासनः " इत्यमरः । तस्येमा नवैरिश्चानि तेषां वैरिश्चानां 
चतुर्णा आननानां , प्रपञ्चैः विस्तारैः । विविच्य नोच्येत । चकासत् 
दीप्यमानम् । प्राचिभवं प्राच्यं तस्य । चण्डार्चिषः सूर्यम्य । उच्चैः वर्चः 
तेजः । व : युष्मान् । चिरं बहुकालम् । उपचिनुतात् वर्धयतु || 


வாசாம் வாசஸ்பதேரப்யசலபிதுசித் 

ஆசார்யகாணாம் ப்ரபஞ்சை: 
வைரிஞ்சாநாம் ததோச்சாரிதருசிமத்ருசாம் 

சா நநானாம் சதுர்ணாம் | 
உச்யே தார்சாஸு வாச்யச்யுதிசுசி சரிதம் 

யஸ்ய நோச்சைர்விவிச்ய 
ப்ராச்யம் வர்சச்சகாஸத் 

சிரமுபசி நுதாத்தஸ்ய சண்டார்ச்சிஷோ வ : || 40 


சூரியனின் புகழை யாரே கூறவல்லார் ? 

சூரியனின் 
முன்னொளி மட்டுமே. கூறவல்லது என்பதை இக்கவிதை 
யால் விளக்குகிறார் கவி . 


சூரியனின் சரித்திரத்தை யாரே வர்ணிக்கவல்லார் ? 
தேவகுரு பிரஹஸ்பதி வர்ணிக்கலாம் என்றால் , அவரோ 
மலைகளை உடைக்கின்ற முரட்டுப் புத்தியுள்ள இந்திர 
னுக்குத்தான் போதிக்க வல்லவர் . 

நுண்ணிய கருத்துக் 
களைச் சொல்லாரோ ? மாட்டாரோ ? மேலும் , பிரம்ம 
தேவனுக்கு நான்கு வாய்கள் . அவை ஒரே லேதத்தைச் 
நான்கு விதமாக உச்சரிக்கின்றன . அவற்றில் சூரியனுடைய 
சரித்திரத்தையோ சொற்பிழையின்றிக் கூறவேண்டும் ! 
அவரால் கூட விளக்கமாக , சூரிய சரிதத்தைச் சொல்ல 
முடியாது . சூரியனுடைய முன் காலை ஒளி " மட்டுமே 
அதை விளக்கமாகக் கூறமுடியும் . அத்தகைய முன் காலை 
ஒளி உங்கள் அறிவைப் பெருக்கட்டும் . 


75 


मयंद्र धातुरागस्तरुषु किसलयो विद्र मौषः समुद्र 

दिङ्मातङ्गोत्तमाङ्गवभिनवनिहितः सान्द्रसिन्दूररेणुः । 
सीग्नि व्योम्नश्च हेम्नः सुरशिखरिभुवो जायते यः प्रकाशः 

शोणिम्नासौ खरांशोरुषसि दिशतु कः शर्म शोभैकदेशः ॥ ४१ 


मूर्नीति ॥ 

शोभायाः एकदेशो यस्य सः शोभैकदेशः , 
अत्यल्पदीप्तिरित्यर्थः । खरांशोः सूर्यस्य असौ य : प्रकाशः । उपसि 
प्रभाते, व्योम्नः आकाशस्य सीनि हेनः सुवर्णसम्बन्धिनः सुरशिखरी मेरुः 
तस्य , भुवः भूमि :, स्थलं तस्याः सुरशिखरिभुवः सुमेरुपदेशात् । शोणिम्ना 
लोहितत्वेन, अद्रः पर्व नस्य, मूठिन शिरसि, धातोः रागः, तरुषु किसलया, 
समुद्रेऽब्धौ " समुदोब्धिरकूगार " इत्यमरः । विद्रु माणामोधः समूह इव 
मतङ्गाज्जाताः मातङ्गाः दिक्षु मातङ्गाः गजाः तेषां, उत्तमाङगेषु मूर्धसु, 
अभिनवं प्रत्यन यथा भवति तथा, निहितः क्षिप्तः सान्द्रसिन्दूररेणुरिव, 
जायते । इवशब्दाभागल्लुप्तोपमा । सः वः युष्माकं , शर्म शिवं , मङ्गलं , 
दिशतु ददातु.॥ 


மூர்த்தயத்ரே : தா துராக : தருஷூகிஸலயோ 

வித்ருமெளக: ளமுத்ரே 
திங்மா தங்க உத்தமாங்கேஷு 

அபிநவ நிஹித: ஸாந்த்ர ஸிந்தூரரேநு : | 
ஸீம்நிவ்யோம் நஸ்ச்ச ஹேம்ந : 

ஸுரசிகரிபுவோ ஜாயதே ய : ப்ரகாச : 
சோ நிம்னாஸௌ கராம்சோருஷஸி 

திசது வ : சர்ம சோபைக தேச : N 


73 


செவ்விய ஒளிக்கிரணங்களால் திசையெங்குர் சிவந்து 
காணப்படுகின்றது . தனக்குத் கெரிந்த சிவப்பு வண்ணப் 
பொருட்களுடன் இந்தச் சூரியனின் செம்மை வண்ணத்தை 
யும் ஒப்பிட்டுப் பார்க்கிறார் கவி . எந்தப் பொருட்களும் 
இதற்கு ஒப்புமையா கவில்லை என்று தெளிந்தார் . அவர் 
ஒப்புமையாகச் கட்டும் பொருட்களின் வரிசையை இந்தச் 
சுலோகத்தால் அறியலாகும் . 


காலை இளஞ்சூரியன் தனது செவ்வொளியை எங்கும் 
பரப்பி . உலகையே அழகுறச் 

செய்கிறார் . அவனது 
செவ்வொளியின் ஒருபகுதி மேலேபடுவதின் காரணமாக 
மேருமலையில் காணப்படும் நற்செங்கற்பொடியும் , மரம் , 
செடி , கொடிகளில் அரும்பும் இளந்தளிர்களும் , கடலில் 
விளையும் பவழங்களும் , திசை யானைகளின் மத்தகங்களில் 
அர்ச்சிக்கப்பட்ட சிந்தூரமும் , மேருமலையின் முகட்டில் 
காணப்படு ( தங்கப் பாளங்களும் , தமது வண்ணங்களை 
ஒளிமயமாக்கிக் கொள்கின்றன் . அத்தகைய சூரியனின் 
செவ்வொளியின் ஒருபகுதி அனைத்து மக்களங்களையும் 
நல்கட்டும் . 


இங்கு சுட்டப்படும் நற்செங்கற்பொடி , இளந்தளிர் , 
நற்பவழம் . யானைகளின் 

மத்தகங்களில் 

தூவப்படும் 
சிந்தூர வண்ணப்பொடி 

ஆகியவை 

தனித்தனியே 
ஒவ்வொரு அழகைக் கொடுக்கும் செம்மை வண்ணத்தைக் 
கொண்டவை . 

எனினும் , 

ஒவ்வொன்றின் காந்தியும் 
( ஒளியும் ) சூரியனின் ஒளியின 1 ல்தான் பொலிவு பெறு 
கின்றன . இத்தகைய செம்மை வண்ணங்களின் சமஷ்டி 
யானது சூரியனின் அழகிய செவ்வொளி எனக் குறிப்பிடு 
கிறார் கவி . 


अस्ताद्रीशोत्तमाङ्गे श्रितशशिनि तमःकालकूदे निपीते.. 

याति व्यक्तिं पुरस्तादलणकिसलये प्रत्युषा पारिजाते । 


717 


तस्मिन् । 


आश्रयो यस्यास्सा स्फुटकमलपुटापाश्रया । तीक्ष्णभानाः सा लक्ष्मी: शोभा 
उद्यन्त्यारक्तपीताम्बरविशदतरोद्वीक्षिता तीक्ष्णभानो 
लक्ष्मीलक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटोपाश्रया श्रेयसे वः ॥ ४२ 

अस्तादीशोत्तमाङ्ग इति ॥ अस्ताद्रिरेव ईशः शिवः तस्य , उत्तमाङ्गं 
शिरः तस्मिन् अस्ताद्रीशोत्तमाङ्ग श्रितशशि नि सति. तम एव कालकूट 

सम : कालकूटे निपीते सति , पिबति सति , अरुणाः रक्तः . 
किमलायाः पल्लवाः यस्य तस्मिन् अरुणकिसलये पारिजातस्य व्यक्ति , स्फुटतां 
याति गच्छति सति तीक्ष्णभानोः सूर्यस्य या लक्ष्मीः शोभा प्रत्युषः , 
" अव्ययं विभक्तीमत्यादिना सप्तम्यर्थव्ययीभावः । आरक्तात् प्राग्भागात् 
उद्यन्ती आसमन्ताद्रक्त आरक्तं च तत् पीतं अम्बरमाकाशम् । आरक्तपीतं 
च तत् अम्बरं , वामश्च तेन । विशदतरमुद्रीक्षता या आरक्तं ईषद्रक्तं, 
पीताम्बरं वासी यस्य सः पीताम्बरः । श्रीकृष्णश्चासौ पीताम्बरश्चं तेंन , 
विशदतरमुद्री क्षिता । स्फुटानि विकसि पनि कमलानां पुरानि दलानि 
स्फुटानि च तानि कमलपुटानि च । तेषु तेषु आश्रयों मैत्री यस्यास्सा 
स्फुटकमलपुटोपाश्या । अन्यत्र स्फुटानि च तानि कमलानीव तेषां पुटानि 


लक्ष्मीरिव हरिप्रियेव । वः युष्माकं ! श्रेयसे अस्तु । 


४२ 


அஸ்தாத்ரிச் உத்தமாங்கே சரித் 

சசிநி தம : காலகூடே நிபீத 
பாதி விபக்திம் புகஸ்தாத் அருணகிளலயே 

ப்ரத்யுஷ : பாரிஜாதே 
உதயந்தயா ரக்த பீதாம்பர விசத - 

தரோத் வீக்ஷிதா தீரவண பாநோ : 
லக்ஷ்மீ: எக்ஷ்மீரிவாஸ்து 

ஸ்புட் . கமல் புடோ பாச்ரயா ஸ்ரேயலே வ : +2 


78 


இந்த சுலே கத்தால் சூரியனிடமும் ஒரு லக்ஷ்மி 
உண்டாகிறாள் என்கிறார் கவி . 


அதில் 


காலகூட 


பாற்கடலைக் கடைந்து அமுதமெடுத்த கதை நமக்குத் 
தெரியும் . தோன்றிய 

விஷத்தை 
சிவபெருமான் பருகினார். அதற்குப் பரிசாகப் பெற்ற 
கடலில் உதித்த சந்திரனை தன் முடியில் சூடிக்கொண்டார் . 
அடுத்து பாரிஜு தமரம் கடலில் உண்டாயிற்று . 
லக்ஷ்மி உண்டானாள் . 


பிறகு 


அது போல , சூரியனிடமும் ஒரு லக்ஷ்மி உண்டாகிறாள் . 
எப்படி ? சந்திரன் அஸ் தமனகிரிமேல் சேர்ந்துவிட்டான் . 
இருள் என்ற காலகூடம் ( விஷம் ) மறைந்துவிட்டது . 
சிவப்புத்தண்டுள்ள பாரிஜாத மலர்கள்போல , 

இளஞ் 
சிவப்புத் தண்டும் முன் வெளுப்பு இதழ்களுமாக முன்காலை 

அப்போது ஒரு லக்ஷ்மீ உண்டாகிறாள் . 
இளஞ்சிவப்பான , பீதாம்பரம் அணிந்த அலர்மேல்மங்கை 
யான மஹாலக்ஷ்மிபோல - மலர்ந்த தாமரைகளின் மீது 
காணப்படும் பீதாம்பரப் பட்டொளியான காலைக்கதிர் 
என்ற லக்ஷ்மீ உங்களுக்கு மேன்மையளிக்கட்டும் . 


விரிகின்றது , 


नोदन्वाजन्मभूमिर्न तदुदरभुको बान्धवाः कौस्तुभाद्याः 

TTI : IT T TT TTER : HTTEST | 
तेजोरूपा परैव त्रिषु भुवनतलेष्वादधाना व्यवस्था 

सा श्रीः श्रेयांसि दिश्यादशिशिरमहसो मण्डलायोद्गता वः ॥ ४३ 


Finan || effxt Im , TT : qT I : 
affrFrTRE : , TT TfrfRTHTH : | TiqSTIT STITI ST ATT : 

उदन्वान् समुद्रः , " उदन्वानुदधौ चे " ति निपातनात्साधुः । 
" Trg is : fergfear: | जन्मभूमिः जन्मस्थानं न एतावत्याः 


fas : | 


79 


fara ; TEngft: | TT RIET , ITUT : HSEIT ITUTI :, M Tular : 
कौस्तुभप्रभृतयः । ala TT TTISTS/ RTI /d/ Ta : Tza 7 | 
बान्धवा न सन्ति । 

FAI, Fa : | QTI : q [ T Tr , q 
SF37 அ Sfg: தர :, TT IT AT I उरस्थलं वासवेश्म 
निवासगहम् । त्रिषु भुवनतलेषु व्यवस्थां अमिहोत्राध्यायिनां अनुष्ठान 
मर्यादाम् । आदधाना, अन्यत्रोदयस्थानं, आदधाना । अशिशिरमहसः 
सूर्यस्य मण्डलात् सूर्यविन्धानात् । उद्गता आविर्भवन्ती तेजोरूपा परा 
STEET Trail : | 1 : gq57 | Taifa fixaIT I ४३ 


इति गोपीनाथसूरिविरचितायां प्रभावलीसमाख्यायां 

सूर्यशतकटीकायां रश्मिवर्णनं समाप्तम् ।। 


நோதந்வான் ஜன்மபூமி ; நகது தரபுவோ 

பாந்தவா : கௌஸ்துபாத்யா : 
யஸ்யா : பத்மம் நபாணௌ 

ந ச நகரிபுர : ஸ்தலீ வாளவேச்ம ! 
ஜாரூபா பரைவ த்ரிஷூ புவ நதலே 

ஷ்வா தா நா வ்யவஸ்தாம் 
ஸா ஸ்ரீ : ச்ரேயாஸி திச்யாதசி சிரமஹஸோ 

மண்டலாக்ரோத்கதா வ : i ! 


43 


முன் சுலோகத்தின் ( 42 ) தொடர்ச்சி . 


சூரியனின் ஒளியான ல z மீ . நாம் வணங்கும் 
லக்ஷ்மியைக் காட்டிலும் வேறுபட்டவள் . சூரியனின் ஒளி 
என்ற லக்ஷ்மீ வேறெங்கேயோ கடலில் பிறந்தவள் அல்ல . 
சூரியனிடமே உண்டானவள் , கடலில் பிறந்த கௌஸ்துபம் 
முதலியவை சூர்ய லக்ஷ்மிக்கு உடன் பிறந்தவைகளல்ல.. 
அவளுடைய கைகளில் 

தாமரைகள் 

இல்லை. அவள் 


80 


நாம் 


- 


வசிப்பதும் ஸ்ரீநிவாளன் மார்பில் அல்ல , மற்றொரு சிறப்பு 
என்னவென்றால் , அந்த லஷ்மி ( செல்வம் ) புகுந்த இடங் 
களில் கட்டுப்பாடுகளைக் குலைத்து விடுவாள். செருக் 
கினால் செல்வம் படைத்தவர்கள் தர்ம நெறி மீறுவதை 

பார்க்கிறோம் ஆனால் சூரியனுடைய லக்ஷ்மி 
கட்டுப்பாடுகளை எட்டு கிரஹங்களின் ( சந்திரன் . 
செவ்வாய் , 

புதன் , குரு . சு + ரன் , சனி , ராகு . கேது ) 
ஸஞ்சாரத்தை முறைப்படுத்தி உலகில் பகல் . இரவு , சுக்ல 
பக்ஷம் , கிருஷ்ண பக்ஷம் , மாதம் , அயனம் முதலிய காக் 
கணிப்புக்களைத் 

வைப்பவள் . 
அத்தகைய சூரிய மண்டலத்தின் உச்சியில் உண்டாகும் 
லக்ஷ்மீ உங்களுக்கு மேன்மை யை அளிக்கட்டும் . 


தவற மல் 


|| 377 TYITTai 4 || 
रक्षन्त्वक्षुण्णहेमोपलपटलमलं लाघवादुत्पतन्तः 

पातङ्गाः पञ्चवज्ञाजितपवनजवा. गाजिनस्ते जगन्ति । 
येषां वीतान्यचिह्नोत्रयमपि वहतां मार्गमाख्याति मेरा 

वुद्यन्नुद्दामदीप्तिर्युमणिमणिशिलावेदिकाजातवेदाः ॥ 
संपूर्ण भास्करस्यांशुवर्णन मोक्षसाधनम् । 
स्थाश्ववर्णनं तस्य क्रियते कविना ततः ॥ 


४४ 


टीका प्रभावली नाम गोपीनाथेन निर्मिता । 
तदर्थज्ञानमखिलं भास्तां सुहृदां हृदि ॥ 


TRAI Sintiffs: afraikaarFr : rge ; * , 
finf : " TRANT : | IT NOTI: THIERRITE : | > TEST : 
சன் அI aRi SASTI: f : எ II | fers : - 
तत् चिह च , तस्य उन्नयः निश्चयः बीतान्यचिोमयः यस्मिन् कर्मणि । 


81 


चीतान्यचिहोन्नयमपि यह तां गच्छतां मार्ग आख्याति सूचयति । अक्षुण्णं 
अचूर्णितं हेमापलाना सूवर्णशिलानां पटलं समूहः अक्षुण्णहेमोपलं पटलं 
यस्मिन् कर्मणि तत् अक्षुण्णहेमोपलपटलम् । 

अलं अत्यर्थम् । लाघवात् 
TFIT | IETFFT : ITISFT : | : TII: | SS Rai 
st : 71s | ai sri a USITIS |SITET: | SITTI : - 

( 
सम्बन्धिनः । ते वाजिनः जगन्ति रक्षन्तु पालयन्तु । 


५४ 


இனி சூரியனின் தேர்குதிரைகளின் வர்ணனை 


தேரை 


ரக்ஷந்த்வக்ஷண்ண ஹேமோபல 

படலமலம் லாகவா துத் பதந்த ; 
பாதங்கா : பங்க்வவக்ஞா ஜிதபலதஜவா 

வாஜினஸ்தே ஜகந்தி | 
யேஷாம் வீதான்ய சின் நோன்னயம்பி 

வமைதாம் மார்கமாக்யாதி மேரௌ 
உத்யன்னுத்தாம தீப்திர் த்யுமணி - 

மணிசிலா வேதிகா ஜாதவேதா ; H 
மிகவும் சுவாரசியமான சுலோகமிது : மேரு பர்வதத் 
தைச் சுற்றி வருகிறான் சூரியன் . அவனுடைய 
ஓட்டி வருகின்ற அருணனோ ஒரு நொண்டி , அவன் 
ஓட்டுகின்ற குதிரைகளுக்கு வேகமேது ? 
அலட்சியம் செய்கிறான் வாயுதேவன். ஆனால் குதிரைகள் 
நொண்டிகள் அல்ல என்பதை அவன் நினைக்கவில்லை . 
காற்றையும் வென்றுவிடுகின்றன சூரியனுடைய குதிரைகள் . 
அந்தக் குதிரைகள் அப்படி ஓடும்போது புழுதி பறப்ப 
தில்லை . மேருமலையைச் சுற்றி தங்கம் அல்லவா பாளம் 
பாளமாகப் பதிந்திருக்கின்றது . அது மசிந்து கொடுக்குமே 
தவிர தூள் பறக்கவிடாதே ! சூரியன் போகும் பாதை 
என்ன ? அதற்கு ஏதாவது அடையாளத் தூண்கள் நடப் 
பட்டிருக்கின்றனவா ? இல்லையே ! ஆனால் தினந்தோறும் 


என்று 


- 


சூரி - 11 


82 


அதே பாதையில் சூரிய ரதம் எப்படிப் போகிறது ? 
அவனுடைய பாதையில் சூரியகாந்தக் கற்கள் இருபுறமும் 
விளைந்திருக்கின்றன . சூரிய ஒளி பட்டவுடனேயே அவை 
கொழுந்துவிட்டு எரிகின்றன . அவற்றின் நடுவே சூரியனின் 
குதிரைகள் வழி தவறாமல் 

பாய்கின் 

றன . இப்படி 
உதிக்கும் போதே 

கூசுகின்ற 

சூரியனுடைய பேரொளி 
உங்களைக் காக்கட்டும் . 


प्लुष्टाः पृष्टेंऽशुपतिरतिनिकटतया दत्तदाहातिरेक 

रेकाहाक्रान्तकृत्स्नत्रिदिवपथपृथुश्वासशोषाः श्रमेण । 
तीव्रोदन्यास्त्वरन्तामहितविहतये सप्तयः सप्तसप्तेः 

अभ्याशाकाशगङ्गाजलसरलगलाबाङ्नताग्रानना वः ॥ ४५ 


प्लुष्टा इति ॥ 

दत्तः दाहातिरेकः तापातिशयः यः ते तैः दत्त . 
दाहातिरेकः । अंशूनां रश्मीनां पातैः । अतिनिकटतया अत्यन्त 
समीचीनतया हेतुना पृष्ठे पृष्ठभागे प्लुष्टाः दग्धाः, अत एव अभ्याशे 
निकटे आकाशे गङ्गा, तस्याः जलेन सरलानि मिलितानि गलानि प्रीवाः हि 
तैः अवाङ नतानि अग्राननानि येषां ते अभ्याशाकाशगङ्गाजलपरलगला 
वाङनतामाननाः एकं च तत् अहश्च एकाहः । राजाहः सखिभ्यष्टच इति 
टच प्रत्ययः । एकाहेनाकान्तः कृत्स्नः पर्व: त्रिदिवः स्वर्गः एकाहाक्रान्तश्चासौ 
कृत्स्नत्रिदिवश्च । तस्य पन्थाः त्रिदिवः " ऋक्पूरब्धूः पयामानक्षेत इति 
समासान्त अप्रत्ययः । पृथुश्वासस्य । महानिःश्वासस्य । शोषाः एकाहा 
क्रान्तकृत्स्नत्रिदिवपथपृथुश्वासशोषाः । अत एव श्रमेण तीवादन्याः अत्यन्त 
पिपासाः । अशनायादन्यदनायावभूषायित्वाध्नेविति निरातः । 
सप्तयो यस्य सः सप्तसप्तिः तस्य । सूर्यस्य सप्तयों अश्वाः वः युष्माकं 
अहितं पापं तस्य विहतिर्नाशः तस्य महितविहतयेस्सरन्तां संभ्राम्यन्तु 
युष्मत्पापविनाशाय भवन्तु इत्यर्थः ।। 


सप्त 


४५ 


83 


ப்லுஷ்ட... T ; ப்ருஷ்டே ( அ ) ம்சுபாதை : 

அதிநிகடதயா தத்ததா ஹதி ரேகை : 
ஏகாஹாக்ராந்த க்ருத்ஸ்த த்ரிதிவபத- ப்ருது 

ச்வாஸசோஷா : ச்ரமேண | 
தீவ்ரோ தன்யா ஸ்தவரந்தா மஹித விஹதயே 

ஸப்தய : ஸப்தஸப்தே . 
அப்யாசாகாசகங்காஜல 
வாங்கதாக்ரா 

நனா வ : || 


3 


ஸரலகலா 


- 


45 


கின் றன . 


சூரியனின் தேரை ஏழு குதிரைகள் இழுத்துச் செல் 

இதனால் இந்தக் குதிரைகளின் பின்புறம் 
சூரியனின் 

வெப்பத்தால் தீய்ந்துவிடுகின்றன . இதன் 
காரணமாகத் தோன்றிய தாகத்தாலும் ; ஒரே நாளில் 
மூவுலகையும் ( சுற்றி ) வலம் வருவதால் ஏற்படுகின்ற அசதி 
யாலும் , பெருமூச்சு விடுகின்றன . தண்ணீர்த் தாகம் அதிக 
மாகி 

ஆகாச கங்கைத் தண்ணீரைப் பருக ஆவல் கொண்டு , 
தனது கழுத்தை நீட்டிக் குனிகின்ற குதிரைகள் , உங்கள் 
தீமைகளை அகற்றி விரைவில் செயல்பட்ட்டும் . 


मत्वान्यापार्श्वतोऽश्वान् स्फटिकतटदृषदृष्टदेहा द्रवन्ती 

व्यस्तेऽहन्यस्तसन्ध्येयमिति मृदुपदा पद्मरागोपलेषु । 
सा दृश्यादृश्यमूर्तिमरकतकटके क्लिष्टसूता सुमेरो: 

मूर्धन्यावृत्तिलब्धबुतगतिरवतु बध्नवाहावलिः ॥ 

Tafsi || Stir fri | ஈக் 5 17 & S , TS 
हपदः शिला: तासु हटदेहः प्रतिबिम्बितविमः ममा सा स्फटिकतटहषदृष्टदेहा 
ஈன் | THIRUqfff TIGIT FFaTEREST CITES : TIT : 
सार्वविभक्तिकाप्तिः । वन्ती गच्छन्ती । अहनि एवं व्यस्ते गच्छन्ती 


84 


सतीत्यर्थ । . अस्तमियं सन्ध्या इति । पद्मरागोपलेषु पद्मरागशिलासु 
मृदूनि पदविक्षेपानि यस्यास्सा. मृदुषदा । मरकतकटके हरिन्मणिगते । 
दृश्या सादृश्यात् दृश्या सारूप्यात् अदृश्या द्रष्टुं योग्या मूर्तिराकारो 
यस्यास्या दृश्यादृश्यमूर्तिः । क्लिष्टः बाधितः । सूनः सारथिर्यस्यास्सा 
fSTETHI | SIISRI Sr =art TSST SITTI , Hafi: THAT AI 
सा आवृत्तिलब्धद्रुतगतिः सा बध्नस्य सूर्यस्य, बाहाना अधानां आवलिः 
புக: : ICFIT IS THE II 


४६ 


மத்வான்யான் பார்ச்வதோ ( அ ) வான் 

ஸ்படிகதடத்ருஷத் த்ருஷ்டதேஹா தரவந்தீ 
வ்யஸ்தே ( அ ) ஹன்யஸ்த வந்த்யேயமிதி 

ம்ருதுபதா பத்மரா கோபலேஷு | 
ஸா த்ருச்யா த்ருச்யமூர்த்தி : மரகத கடகே 

க்லிஷ்ட ஸுதா ஸுமேரோ : 
மூர் தன்யா - வ்ருத்தி - லப்த த்ருதகதிரவது 

ப்ரத் நவா ஹா வலிர் வ : ! 


46 


சூரியனுடைய குதிரைகள் எத்தனை நாட்களாக அதே 
பாதையில் சுற்றிச் சுற்றி வருகின்றன ! ஆகவே , பற்றுக் 
குப் பாதை தடுமாற்றமே கிடையாது . आवत्तिजयन धगतिः ) 
ஆனால் மேருவின் சிகரத்தில் குதிரைகளின் பாத்தயில் 
முதலில் ஸ்படிகப் பாறைகள் உள்ளன . அவற்றின் மீது 
குதிரைகளின் பிரதிபிம்பங்கள் தெரிகின் றன .. அவற்றோடு 
போட்டி போட்டுக்கொண்டு சூரியனின் குதிரைகள் விரை 
கின்றன. அடுத்தாற்போல் பத்மராசம் எனப்படுகின்ற 
படிாசக்தப் பாறைகள் . அவற்றின் மீது சூரிய ஒலிபட்டு 
ஆகாயமெல்லாம் சிவந்துவிட்டது . இதனால், குதிரை கள் 
அந்திமலையை எட்டிவிட்டோம் என்ற நினைப்பில் சற்று 
சினதுவாக நடிக்கின்றன . அதற்குடிப்பால் பச்சைப்பசேல் 
என்ற மரகதப் பாறைகள் . அவற்றில் ( சூரியனின் ) பச்சைக் 


85 


குதிரைகள் போகும்போது 

அவை போவதே தெரிய 
வில்லை தேரோட்டியும் களைத்துவிட்டான் இத்தகைய 
சூரியனுடைய குதிரைகள் உங்களைக் காட்டும் . 


४७ 


हेलालोलावहन्ती विषधरदमनस्याग्रजेनावकष्टा 

वाहिन्या सुदूरं जनितजवजया स्पन्दनस्यन्दनेन । 
निर्व्याज तायमाने हरितमणिनिजस्फीतफेनाहितश्री . 

रश्रेयांस्यश्वपक्तिः शमयतु यमुनेवापरा तापनी वः ।। 

अत्र सूर्याश्वपङक्त : यमुनामाम्यमुच्च्यते हेलालोलमिति । हेलया 
लीलया आलोलं यथा भवति तथा वहन्तीति । उभयत्र समानम् । 
विषधराः सर्पाः तेषां दमनं भक्षणं यस्य सः गरुडः , तस्य अग्रजेन अनूरुणा 
( अरुणेन ) । अकृष्टा आकृष्टा । अन्यत्र विषधरमर्दनस्य कालिङ्गमर्दनस्य 
कृष्णस्य, अग्रजेन बलभद्रण , अवकृष्टा आहिता । खर्वाहिन्याः मन्दाकिन्याः 
सुदूरं अत्यथं स्यन्दनस्य रथस्य स्यन्दनेन वेगेन जनितः जबः जवस्य धेगस्य 
जयो यया सा जनितजवजया , अन्यत्र स्यन्दनस्य प्रवाहस्य स्यन्दनेन वेगेन 
स्वर्वाहिन्याः, सुदूरं जनितजवया । आत्मीयप्रवाह वेगेन कृतगङ्गाप्रवाह 
अवस्यर्थः । नियामं निर्विभारं यथा भवति तथा । लायमाने वर्तमाने हरित 
मणिश्यामस्त्रे, निजेन आत्मीयेन स्कीतेन प्रसिद्ध न फेनेन डिण्डीरेण, आहिता 

आरोपिता श्री : शोभा यस्याः सा निजस्फीतफेनाहितश्री । अन्यत्र 
नियोजमपि निसंवाद तायमाने हरितम्यभावः हरितमाकल्पः हरितमणिष्ठ. 
श्वादिभ्य इमनिज्वेति इम निब प्रत्ययः । गत्वे निजबित नाहितभी । 
तपनत्येवं ताची सर्यसम्बन्धिनी । अश्वाक्तिः अपरा तपनस्य अपत्यं स्त्री 
तापनी सूर्यस्यपुत्री यमुनानदी । व : युष्माकम् । अवांसि शमस्तु 


नाशयतु ॥ 


86 


ஹேலா லோலம் வஹந்தீ விஷ தர தம நஸ்ய - 

அக்ரஜேநா வக்ருஷ்டா 
ஸ்வர்வாஹின்யா : ஸுதூரம் ஐநிதஜவஜயா 

ஸ்யந்தன ஸ்யந்தநேன 
நிர்வ்யாஜம் தாயமானே ஹரிதம நிநிஜே 

ஸ்பீத பேநஹித ஸ்ரீ : 
அச்ரேயார்ஸ்யச்வபங்க்தி : 

சமயது யமுனேவாபரா தாபநீ வ : || 


47 


சூரியனுடைய குதிரைகளுக்கும் யமுனை நதிக்கும் 
ஒப்புமை கூறுகிறார் கவி . 


காளியன் என்ற நாகராஜனின் கொட்டத்தை அடக்கிய 
கண்ணனின் அண்ணன் பலராமன் , தனது கலப்பையால் 
பூமியைக் கீறி யமுனையை வழிமாற்றிவிட்டான் . அதனால் 
என்ன ? யமுனை கவலைப்படவில்லை . 

ஒய்யாரமாக 
( சான்) மிதப்பாக ( T ) பச்சைப்பசேலென்ற பிரவாகம் 
ஓடுகிறது அப்பால் இடது புறத்தில் கங்கை தன்னை 
விஞ்சி முன்னேறுகிறதே ! என்ற கவலையே இல்வை . 
சிரித்துக்கொண்டே தன்போக்கில் நுரைகளை நிரப்பிக் 
கொண்டே போகிறது . 


- 


- 


இது போல . சூரியனுடைய குதிரைகளும் அன்றாடம் 
ஒடிப்பழகிய நம்பிக்கையில் 

பாம்புகளை அடக்கு 
கின்ற கருடனின் சகோதரனான அருணனின் லகான் 
கடிவாளம் , இழுப்புக்கு இடம் கொடாமல் 

ஆகாச 
கங்கையின் வேகத்தை வெற்றிகொண்டு தமது பச்சை நிற 
நிழல் நீண்டுகொண்டேபோக வாய்களில் 

வாய்களில் நுரைகளைப் 
பெருக்கிக் கொண்டு , நிதானமாக ஓடுகின்ற சூரியனுடைய 
குதிரைசள் உங்களது தீமைகளை ஒழிக்கட்டும் . 


இங்கு ஒரு ஸ்வாரஸ்யம் யமுனை - தாபநீ , ஸூர்ய 
னுடைய பெண் . ஸுர்யனின் குதிரை வரிசையும் தாபநீ . 
இப்படி இந்தச் சொல்லின் சிலேடையும் சுலோகத்திற்கு 
மெருகூட்டுகிறது . 


87 


मार्गोपाने सुमेरो 

वति कृतनतौ नाकधाम्नां निकाये 
वीक्ष्य वीडानतानां प्रतिकुहग्मुख किन्नरीणां मुखानि । 
सूतेऽमूयत्यपीपज्जडगति वहतां कन्धगधैवलद्भि 

हिानां व्यस्यताद्वः सममममहरेहें षितं कल्मषाणि ॥ 


४८ 


मार्गोगन्त इति । सुमेग: मार्गापान्ने मार्गपाव । नाकः स्वर्गः । 
धाम स्थानं येषां ते नाकधामानः तेषां नाकधाम्नां देवानाम् । निकाये 
समूहे । कृतनति . कृतः नमस्कागे यस्य सः तस्मिन् कृतनतौ । नुवति 
स्तुवति । कुहरमुखेषु प्रतिकुहरमुखं, गुहामुखेवित्यर्थः । वोडावतीनां 
लज्जावतीनां किन्नरीणां मुखानि वीक्ष्य, सूने सारथौ । असूयति असूया 

ईषज्जडा गतिर्यस्मिन् कर्मणि तत् ईषज्जडगतीव लब्धैः 
कन्धरामः । वहतां असमाः विषमाः । हरयः यस्य सः तेन असमहरेः 
सूर्यस्य " यमानिलेन्द्रचन्द्रार्कविष्णुमिमांशुवजिषु । 

शुकाहिकापिभेकेषु 
हरिरित्यमरः । वाहानां अश्वानां हेषितं समं एककालीनाम् । कल्मषाणि 
पापानि । वः व्यस्यतात् अनुदतु ॥ 


कुर्वति । 


மார்கோபாந்தே ஸுமேரோர் நுவதி 

க்ரு தநதெள நாகதாம்னாம் நிகாயே 
வீஷ்ய வ்ரீடாந்தா நாம் ப்ரதிகுஹரமுகம் 

கின்னரீணாம் முகாநி | 
ஸுதே ( அ ) ஸுயத்யபீஷஜ்ஜடகதி 

வஹதாம் கந்தரார்தைர் வலத்பி : 
வா வா நாம் வ்யஸ்யதாத்வ : 

ஸமமளமஹரே : ஹ்ரேஷிதம் கல்மஷாணி || 48 


88 


மேரு பர்வதத்தின் வழியாக சூரியனின் ரதம் செல்லும் 
போது , வழியில் தேவர்களின் குழாம் சூரியனை வழிபட்டு , 
துதிசெய்து தலை வணங்குகின்றனர் . அப்போது மேரு 
மலைகளிலுள்ள குகைகளிலிருந்து வெளிவந்த குதிரை முசு 
முடைய கின்னரப் பெண்கள் . சூரியனின் குதிரை களைக் 
கண்டு 

நாணித் தலைகுனிகின் றனர் , இச் செயலைக் 
கண்டு ரதக் குதிரைகள் மெல்ல நடை போட்டுத் திரும்பிப் 
பார்க்கின் றன . 

இதனால் கோபங் கொண்ட சூரியசாரதி 
அருணன் குதிரைகளின் கடிவாளத்தைப் பிடித்து இழுக் 
கிறான் . இதன் காரணமாக அந்தத் தேர்க்குதிரைகள் 
ஏக காலத்தில் கனைக்கின்றன . இத்தகைய கனைப்பொலி 
உங்களுடைய பாபங்களை அழிக்கட்டும் . 


धुन्वन्तो नीरदालीनिजरुचिहरिताः पार्श्वयोः पक्षतुल्या 

स्तालूतानः खलीनः खचितमुखरुत्रश्च्योतता लोहितेन । 
उड्डीयेव व्रजन्तो वियति गतिवशादर्कवाहाः क्रियासुः 

क्षेमं हेमाद्रिहृयद्रुमशिखरशिरः श्रेणिशाखाशुका वः ॥ ४ ९ 


TET Sfi || fr Tsa | fr : 5FT : Tar Tfai : | 
THITHFafrai: I TIT :, SRITAI : கார் , எ TER : 
15f5 :, TI : TEST : SIT :, TITS ITE : | 

खलिनं नाम 
அஜ TAIRCrarega =afass: | ன எ என, 
afar : ICI :, gay , 17 : க , சார் எ kgr : | 
fafa சகா TIE TRETRI , S T US TET 4 , 
पक्षिवद्वजन्तीवेत्यर्थः । TO FIFII: TNTET : ர் 16 , எ 


AAAA.4-44 


1. : N 


89 


सानि शिखराणि च हेमाद्रः हृयदुमशिखराणि तान्येव शिरांसि । तेषां 
श्रेणयः तासां शाखाः परंपराः तासु शुकाः हेमाद्रिहृयद्रुमशिखरशिरः 

HITS : | TIST : Teilar : | 5 : ISIS AIS: || 


| பா க || 


துந்வந்தோ நீரதாலீர் நிஜருசி ஹரிதா : 

பார்ச்வ்யோ : பக்ஷதுல்யா : 
தாலூத்தானை ! கலீனை : கசிதமுகருசச் 

ச்யோததா லோ ஹிதேந | 
உட்டீயேவ வ்ரஜந்தோ வியதி 

கதிவசா தர்கவாஹா: க்ரியா ஸு : 
க்ஷேமம் ஹேமாத்ரி - ஹ்ருத்ய - 

தரும சிகர சிர : பேரணி - சாகா -சுகா - வ : || 


சூரியனின் குதிரைகளுக்கும் பச்சைக்கிளிகளுக்கும் 
ஒப்புமைப்படுத்திப் பாடுகிறார் கவி . 


ஆகாயத்தில் சூரியனுடைய குதிரைகள் கால் பதிந்து 
ஓடுகின்றனவா ? பறக்கின்றனவா ? அவை குதிரைகள் தாமா ? 
அல்லது தங்கமலையான மேருவில் , வானளாவி வளர்ந் 
திருக்கும் மரவரிசைக் கிளைகளில் அமர்ந்திருந்த கிளிகள் 
தாம் பறக்கின் றனவா ? அவை பறக்கும் வேகத்தில் மேகங் 
களெல்லாம் 

பச்சை நிறம் கொண்ட இறக்கைகளைப் 
போல பக்கத்தில் வருகின்றன. கிளியின் அலகு செந்நிற 
மாக இருப்பது போல குதிரை முகங்கள் கடிவாள இறுக் 
கத்தினால் ரத்தம் கக்கிச் சிவந்துள்ளன. அத்தகைய 
கிளிகள் போன்ற சூரியனின் - குதினர்கள் உங்களுக்கு 
மேமத்தை அருளட்டும் . 


சூரி - 12 


90 


॥ अथ सूर्यसारथिवर्णनम् ॥ 
प्रातः शैलाग्ररङ्ग रजनिजवनिकापायसंलक्ष्यलक्ष्मी 

विक्षिप्यापूर्वपुप्पाञ्जलिमुडुनिकरं सूत्रधारायमाणः । 
यामेष्वङ्क विवाह्नः कृतरुचिषु चतुर्वेव लब्धप्रतिष्ठा 

मव्यात्प्रस्तावयन्वो जगदटनमहानाटिकां सूर्यसूतः ॥ 


५० 


प्रातरिति ॥ प्रातः प्रभाते । शैलः उदयपर्वतः । तस्य अन तदेव 
रङ्गः सभा तस्मिन् शैलापरङ्गे रजनी रात्रिः रजन्येव, जवनिका तिरस्करणी 
तस्याः अपायः तेन संलक्ष्यालक्ष्मीः यस्य सः तथोक्तः । अपूर्वपुष्पाञ्जलि , 
उडूनां नक्षत्राणां, निकरः समूहः तं उडुनिकरं त निक्षिप्य विकीर्य अहः 
दिवसस्य । कृता रुचिः येषां ते तेषु कृतरुचिषु चतुर्ष यामेषु पहरेष्विव 
चतुर्षु अङ्ग खिव " चतुरका तु नाटिके " ति प्रसिद्धम् । लब्धा प्रतिष्ठा यया 
सा तां लब्धप्रतिष्टां जगतां अटनं सङ्गमनमेव महानाटिका तां जगदटन 
महानाटिकाम् । प्रस्तावयन् प्रस्तावं कुर्वन् । 

सूत्रधार इव आचरति 
सूत्रधारायमाण । यथा सूत्रधारः सभायां यवनिकापायसंलक्ष्यलक्ष्मीस्मन् 
पुष्पाञ्जलिं विकीर्य नाटेको प्रस्तापयति तद्वदित्यर्थः । सूर्यसून सारथि : 


व : युष्मान् । 


अध्यात पायात् ॥ 


ப்ராத : சைலாக்ர -ரங்கே 

ரஜநிஜவ நிகாபாய - ஸம்லக்ஷ்ய லக்ஷ்மீ : 
வீக்ஷிப்யா - பூர்வ - புஷ்பாஞ்ஜலிமுடுநிகரம் 

சூத்ர தாராய மாண: 1 
பாமேஷ்வங்கேஷ்லிவா ஹ்ந க்ருதருசிஷு 

சதுர்ஷ்வேன் லப்தப்ரதிஷ்டாம் 
அல்யாத் ப்ரஸ்தாவயன் வோ 

8 % FLIRIDADT - JETAIT Dino.30 


91 


சூரிய சாரதி அருணன் வர்ணனை 


இக் கவிதையில் சூரியனின் செயலை நாடகமேடையில் 
நடைபெறும் நாடிகை ( நாடக வகைகளிலொன்று ) யாக 
வர்ணிக்கிறார் மயூரகவி . 
உதயகிரியின் உச்சியிலுள்ள 

நாடகமேடையாகிய 
வானில் , இரவாகிய மேடைத்திரை விலகியதும் ஒளிமய 
மாகத் தோன்றக் கூடியவனும் , நாடக மேடையில் தோன்றி 
நக்ஷத்திரங்களை மலர்களாகக் கையிலேந்தி அஞ்சலி 
செய்யும் சூத்திரதாரனாக இருப்பவனும் , அண்டகோள 
மான , இச்சட்சாரத்தையே சுற்றிவருவதாகிய 
மையமாகக் கொண்ட மஹாநாடிகையைத் தொடங்கு 
கின் றவனுமான சூரியனின் சாரதி அருணன் உங்களைக் 
காக்கட்டும் . 


கதையை 


முசலில் 


நாடக மேடையில் திரைச் சீலை விலகியதும் பேரொளி 
எழும்பும் . நாடகத்தின் 

தோன்றுகின்றவன் , 
நாடகத்தின் சூத்திரதாரன் ( இயக்குநர் ). தோன்றிய 
சூத்திரதாரன் முதலில் மலரஞ்சலி செய்வான் , அதன் 
பின்னரே நாடகம் தொடங்கும் . இதனை வரிசைப்படுத்தி 
உவமை கூறுகிறார் கவி . இங்கு வானம் என்பதே நாடக 
மேடை . இரவு - திரை ; 

அருணன் 

சூத்திரதாரன் ; 
மின்னுகின்ற 

நக்ஷத்திரங்களே சிதறியுள்ள அஞ்சலி 
மலர்கள் . சூரியன் அண்டகோளங்களைச் சுற்றுதலாகிய 
பணியே இந்த நாடகத்தின் கதை என்பதை உவமை அணி 
யின் வாயிலாக (உபமாலங்காரம் ) இக்கவிதையில் விளக்கி 
யுள்ளார் கவி . 


- 


- 


இதில் 

நடிகை என்ற சொல் பயன்படுத்தப்பட் 
டுள்ளது சம்ஸ்கிருத மொழியில் பத்துவிதமான நாடகங்கள் 
दशरूपकानि - உண்டு. அவையாவன 

நாடகம் , 
2. பிரகரணம், 3. பாணம் . 4. பிரஹஸனம் , 5. டிமம் , 
8. வ்யாயோகம் , 7. சமவாகாரம் , 8. வீதி , 9. அங்கம் , 
10. ஈஹாம்ருகம் " ஆகியன . இவற்றைத் தவிர மூன்று 


92 


முக்கியமான உபரூபகங்களுண்டு . அவை : 1 , நாடிகா , 
2. ப்ரேக்ஷணகம் . 3. சட்டகம் என்பனவாகும் . இவற்றில் 
“ நாடிகா ” என்பதை உதாரணமாகக் குறிப்பிட்டுள்ளார் . 
ஏனெனில் ஒரு பகலுக்கு நான்கு யாமங்கள் . நாடிகை 
என்ற உபரூபகத்திற்கும் நான்கு அங்கங்கள் என்ற காரணத் 
தால் நாடிகை என்ற நாடக வகையை உதாகரணமாகக் 
குறித்துள்ளார் கவி . 


आक्रान्त्या बाह्यमानं पशुमिव हरिणा वाहकोऽग्रयो हरीणां 

भ्राम्यन्तं पक्षपाताज्जगति समरुचिः सर्वकमैकसाक्षी । 
शत्र नेत्रश्रुतीनामपजयति वयोज्येष्टमावे समेऽपि 

स्थेम्नां धाम्नां निधिर्यः स भवदघनुदे नूतनः स्तादनूरुः ॥५१ 


प्रेरकः । 


4 : अनूरुः 


आक्रान्त्येति ॥ हरीणामश्वानाम् । अप्रयः प्रधानः । वाहक : 

समा रुचिर्यस्य सः समरुचिः । सूर्येणेति भावः । सर्वाणि च 
तानि कर्माणि च तेषां एकसाक्षी । स्थेम्ना स्थर्याणां पृथ्वादिभ्यां इम 
निज्वेति इमनिच प्रत्ययः । प्रियस्थिरेत्यादिना स्थिरशब्दस्य स्थाऽदेशः । 
धाम्नां तेजसाम् । निधीयन्ते तेजांसि अस्मिन्निति निधिः । 
अरुणः " सूरसूनोऽरुणोनूरूरिणत्यमरः । हरिणा विष्णुमा । 

विष्णुमा । पशुभिव 
आक्रान्त्या अवष्टंभेन बाह्यमानं जगति । 

पक्षपातात् पक्षविक्षेपात् । 
भ्राम्यन्तं धावन्तम् । वयसां पक्षिणां । ज्येष्टभावः स्वामित्वम् । अन्यत्र, 
वसा ज्येष्टभावः अप्रमत्व एवमनूगरुडयो: ज्येष्ठभाग समत्वेऽपि नेपाण्येव 
श्रुतया तेषां नेत्रगुतीनां सर्वेषां साणां शत्रु गरुडम् । अपजयति 
अतिशवेन । भूतनः । 

माता असमये अण्ड अबभिव अनूह निष्पादं 
स्वतीति पुराणात् । भवतामाझे पापनाशाय । स्ात् भवतु ।। 


93 


51 


ஆக்ராந்த்யா பாஹ்யமா நம் பசுமிவ 

ஹரிணா வா ஹகோ ( அ ) க்ரியோ ஹரீணாம் 
ப்ராம்யந்தம் பக்ஷபா தாஜ்ஜகதி 

ஸமருசி : ஸர்வகர்மைக ஸாக்ஷி | 
சத்ரும் நேத்ரச்ருதீணாம் அபஜயதி 

வயோ ஜ்யேஷ்ட பாவே ஸமே ( 4 ) H 
ஸ்தேணா தாம்ணார் நிதிர்ய : 

ஸ பவதகநுதே நுதந : ஸ்த த நூரு: || 
மயூரகவி இந்த சுலே கத்த ல் அரூணனையும் - கருட 
னையும் ஒப்புமைப் படுத்திப் பேசுகிறார் . 

அருணனும் கருடனும் சகோதரர்கள் . விநதையின் 
குமாரர்கள் . அருணன் யெதில் பெரியவன் 

TTI : 
கருடனும் ஒரு விதத்தில் ஈ ts: அதாவது Swet sag : பக்ஷி 
களுக்கு மூத்தவன் . இவ்வளவு கான் இருவருக்கும் ஒற்றுமை. 
அருணன் நிலையான செல்வங்களுக்கெல்லாம் கருவூலம் , 
மக்களின் 

புண்ணிய , பாபச் செயல்களையெல்லாம் 
கண்காணிக்கின்றவன் . மேலும் , இவன் உலக உயிர்களிட 
முள்ள பரிவினால் உலகைச் சுழற்றி வருகிறான் . இவன் 
சூரியனின் குதிரைகளை விரட்டிச் 

செல்லும் 

சாரதி 
முதல்வன் . ஆனால் கருடன் , ஹரியான திருமாளைத் தனது 
தோளில் ஏற்றிச் செல்கிறான் , Tfar SITIETITIENT இவன் 
வேகமாகப் பறப்பதற்குக் காரணம் திருமால் தமது துடை 
களினால் உசுப்பி விடுவது தான் . क्षपाताद 

பாவம் , 
பாம்புகள் கண்களால் கேட்டும் திறன் பெற்றவை . அவற் 
றுக்குச் சத்ருவாக விளங்குகிறான் சருடன் . ( இந்த ) கருட 
னையும் தோற்கடிக்கிறான் இடுப்புக்குக் கீழ் உடல் 
விளங்காத அருணன் என்று அருணனின் பெருமையைப் 
பேசுகிறார் கவி . 
दत्ता ( रनम्र वियति विनयतो बीक्षितः सिद्धसाथैः 

TITY Tr : T SRI காரில் करोतु । 
1. KRISH ( A ) 2. ஈர ( D ) 


94 


आपीय प्रातरेव प्रततहिमपयस्स्यन्दिनीरिन्दुभासो 

यः काष्ठादीपनोऽग्रे जडित इत्र भृशं सेवते पृष्ठतोऽर्कम् ॥ ५२ 


दत्ताधैरिति ॥ वियति आकाशे दत्तः अर्को यैस्ते दत्ताः तैः । 
दूरनम्र : दूरादवनतैः । सिद्धपाथैः सिद्धममूहैः । विनयतः विनयात् । 
पचभ्यास्तसिलिति तसिल्प्रत्ययः । वीक्षित : दृष्टः । दशशतं सहस्र रुचयो 
यस्य सः तस्य दशशतरुचेः सूर्यम्य । सारथिः रथचोदकः । अनूरुः । वः 
युष्माकम् । सातिरेकं सातिशयम् । सानाथ्यं साहाय्गम् । कगेतु । यः 
अनूरुः । प्रातरेव । प्रततं विस्तृतं, प्रततं च तत् हिमपयश्च प्रतत हिमपयः । 
स्यन्दितुं शीलमासामस्तीति प्रततहिमपयस्यन्दिनी : । इन्दुभामः चन्द्ररश्मीन् । 
आपीय सम्यक पीत्वा । जडित इव शीतः इव । अग्रे पुरतः । काष्ठा : 
दिशः । दीपयति प्रकाशयतीति काष्ठादीपनः । अन्यत्र 


काष्ठानि इन्धनानि । आदीपयति भृशं ज्वालयतीति काष्ठादीपन: 
सः पृष्ठतः पश्चाद्भागे, अर्क भृशमत्यर्थ सेवते यथा । यः कश्चिज्जडितः 
अकाष्ठे प्रचलितममिम् । पृष्ठतोकं च । सेवते तद्वदित्यर्थः ॥ 

५२ 


தத்தார்கை : தூர நம்ரை ; வியதி விநயதோ 

வீக்ஷித : ஸித்த ஸார்தை : 
ஸா நாத்யம் ஸாரதிர்வ : ஸ 

தசசதருசே : ஸா திரேகம் கரோது | 
ஆபீய ப்ரா தரேவ ப்ரததஹிமபய : 

ஸ்யந்திநீரிந்து - பா ஸ : 
ய : காஷ்டா தீபனோக்ரே ஜடித இவ ப்ருசம் 

ஸேவதே ப்ருஷ்டதோ ( அ ) ர்க்கம் 1 


52 


95 


" ஓஹே ! அருணன் குளிர் காய்கிறானோ ! " என்று 
உலகியலுடன் ஒப்பிடுகிறார் ச.வி இந்த சுலோகத்தால் . 


சித்த புருஷர்களின் கூட்டம் தலைவணங்கி அளிக்கும் 
அர்ச்யத்தால் மகிழ்ந்து , அவர்களை 

கருணையுடன் 
கடாக்ஷிப்பவனும் , அதிகாலையில் பனிநீரைப் பொழியும் 
சந்திரனின் கிரணங்களையுண்டு . குளிரால பீடிக்கப்பட்டவ 
னாக , பின்புறத்தில் (ப்ருஷ்ட பாகத்தால் சூரியனை ஏற்றுக் 
குளிர்காய்ந்து கொண்டும் காஜ : தனக்கு முன்னால் திசை 
களை ஒளிமயமாக்கிக கொண்டு விளங்குகின்ற அருணன் 
அதிசயிக்கு மளவில் உங்களுக்கு உதலி புரியட்டும் . 


மாக 


குளிர் காயும் மனிதன் ( காள g : ) விறகுகளை எரிய 
விட்டு அதன் முன்னால் உட்கார்ந்தும் . சூர் 

ரியனுக்கு 
முதுகைக் கட்டியும் , அமர்ந்து குளிர்காய்வான் . இதனால் 
குளிரின் தாக்கத்தைச் சமாளித்து சுகத்தை அடைவான் . 
அருணன் பனி ஜலத்தை அதிகமாக உண்டு , அதன் காரண 

ஜில்லிட்டுப் போய்விட்டான் . இந்நிலையில் 
" கணப்பாக " இருக்கும் பொருட்டு சூரியனுக்கு முதுகை 
காட்டிக்கொண்டு இருப்பது அருணன் குளிர் காய்வதைப் 
போல் உள்ளது ” என்று உலகியலில் காணப்படும் செய்கி 

இச்சுலோகத்தால் வெளிப்படுத்துகிறார் கவி . 
மேலும் . இந்த சுலோகத்தில் SIST; என்ற சொல்லின் 
ச்லேஷை ரஸிக்கத் தக்கது . 
मुश्चन् रश्मीन्दिनादौ दिनगमसमये संहरंच स्वतन्त्र 

स्तोत्रप्रख्यातवीर्यो वियतिहरिपदाक्रान्तिबद्धाभियोगः । 
कालोत्कर्षाल्लघुत्वं प्रसभमधिपती योजयन्यो द्विजानां 

सेवाप्रीतेन पूष्णात्मसम इव कृतस्त्रायतां सोऽरुणो वः ॥ ५३ 


களை 


आराधनेनानूगेः सूर्यण साम्यमुस्यते मुञ्चन्निति ।। दिनादौ 
T : க ! THIS THEIT | TAT TA frT | PATTATE ) 


93 


। 


रश्मि इत्यमरः । मुञ्जन् न्यजन् । दिनगमसमये अस्तममये । संहग्न् 
सङ्कोचयन् । अभयत्र समानम् । स्वतन्त्रः प्रधानः । तोत्रेण तोदनेन । 
प्रख्यातं प्रसिद्ध वीर्य बलं यस्य सः , तोत्र नाम अश्वप्रेरणे साधनयष्टि 
विशेषः । प्राजनं तोदनं तोत्र इत्यमरः । सारथ्ये प्रख्यातवीर्यः इत्यर्थः 
अन्यत्र स्तात्रैः स्तुतिभिः प्रख्यातवीर्यः । 

वियति आकाशे । हरीणां 
अश्वानाम् । पादक्रान्तौ पादविक्षेपे । बद्धः अभियोगः आस्था येन सः । 
अन्यत्र हरिपदं स्थिर सङक्रान्तिः तस्याः आक्रान्त्या लङ्घनेन बद्धाभियोगः । 
उक्तं च ज्योतिषरत्नमालायां " हरिपदं स्थिरभे रविसङक्रमः स्थिरभे स्थिर 
राशौ रविसक्रमः हरिपदमिति नाम भवति । यद्वा हरिपदमाकाश 
तल्लङ्घने बद्धाभियोगः । य : अरुणः । द्विजानां पक्षिणां , अधिपतौ गरुडे । 
कालोत्कर्षात् पूर्वकाले जातत्वात् , लघुत्वं अनुजत्वं योजयन् । 
द्विमानां पक्षिणां अधिपतौ चन्द्र कालमुहूर्नादिभिः । तस्य उत्कर्षात् । 
वृद्धहेतोः प्रसभं शीघ्र लघुत्वं क्षयोपरि योजयन् योजयतीत्यर्थः । 
अरुणः । सववयोः सावयवः आराधनेन प्रीतेन तुष्टेन । पूष्णा सूर्येण । 
स्वेन आत्मना । समः सदृश इव । वः युष्मान् । बायताम् ।। ५३ 


अन्यत्र 


सः 


முஞ்சன் ரச்மீந்தினாதௌ தின கமஸமயே 

ஸம்ஹரம்ச்ச ஸ்வதந்தர : 
ஸ்தோத்ர ப்ரக்யாத வீர்யோ - 

வியதி ஹரிபதாக்ராந்தி பத்தாபியோக : | 
காலோத்கர்ஷால்லகுத்வம் ப்ரஸபமதிபதௌ 

யோஜயந்யோ த்விஜா நாம் 
ஸேவா ப்ரீதேந பூஷ்ணாத்ம 

ஸ்ம இவ கருத்தராயதாம் ஸோ ( அ ) ருணோ வ : 1. 33 


97 


இந்த சுலோகத்தில் சிலேடையணியாகச் சொற்களை 
அமைத்துள்ளார் மயூர கவி , 


சூரியன் தன் தேரோட்டியான அருணனைத் தனக்கு 
நிகரான தகுதியுள்ளவனாகக் கண்டு அவனைத் தனக்கு 
சமானனாக மதிக்கிறான் . இத்தகைய அருணன் உங்களைக் 
காக்கட்டும் . 


என்று 


சூரியன் காலையில் தன் கிரணங்களை வெளியேவிட்டு 
மாலையில் சுருக்கிக் கொள்கிறான் . அருணன் , குதிரை 
களின் மூக்குக் கயறுகளை ( கடிவாளக் கயற்றை ) 

( காலை 
யில் தளர்த்தி , மாலையில் இழுத்துப் பிடிக்கிறான் இங்கு 
ரச்மி ( ) என்ற சொல் சிலேடையாக , கிரணங்களையும் , 
மூக்குக் கயறுகளையும் குறிக்கிறது . சூரியன் ஸ்தோத்திரத் 
தினால் ( als ) தன் மகிமை விளங்கப் பெற்றவன் . அருணன் 
தோத்திரத்தினால் ( als ) சாட்டை வீசுவதில் சமர்த்தன் 

று பு + ழப்பட்ட வன் . இங்கு , ஸ்தோத்ர - தோத்ர 
( - ) என்னும் சொற்கள் வெவ்வேறாயினும் அமைப் 
பினால் ஒன்று 

போலக் காணப்படுகின்றன . சூரியன் 
ஹரிபதம் என்ற சொல்லுக்குரிய ஆகாயத்தை அளாவு 
வதில் கவனம் செலுத்துகிறான் . ஹரி - கு திரை , பதம் - 
கால்கள் . அவற்றின் நடையில் கவனம் செலுத்துகிறான் 
அருணன் . த்விஜா நாம் அதிபதி என்றால் I : INIT : 
சா : TNTET : என்றபடி சந்திரன் என்றும் பொருள் , 
க சாரி : என்றபடி பக்ஷிகளுக்குப் பெயர் . இதை 
சிலேடையாக உபயோகப்படுத்தி , அருணன் பக்ஷிராஜனான 
கருடனுக்கு முன்னவனாகப் பிறந்ததால் பக்ஷிராஜனை 
லேசாகிவிட்டான் , சூரியனோ, காலையில் சந்திரனைப் 
பின் தள்ளி லேசாக்குகின் றான் . 

இவ்வித ஒத்த செயல் 
களால் , சூரியன் , அருணனைத் தனக்கு 
மதித்தான் . 


ஈடானவனாக 


TIT : TTINITIAT: TUET SOாரி : 

प्राच्येवाये गृहीतुं ग्रहकुमुदवनं प्रागुदस्ताऽग्रहस्तः । 
சூரி - 13 


98 


ऐक्यं भिन्दन्युभूम्योवधिरिव विधातेव विश्वप्रबोधं 

वाहानां वो विनेता व्यपनयतु विपन्नाम धामाधिपस्य ॥ ५४ 


प्राच्या 


शात इति ॥ श्यामा रात्रिः । श्यामैव लता तस्य श्यामलतायाः । 
शातः नीतः । पशुरिव अङकुर इव । तम एवारण्यम् । विपिन 
" अटव्यरण्यं विपिन मित्यमरः । तस्य वनेः । अचिरिव ज्वालेव । अग्र 
पुरतः । ग्रहा एव कुमुदानि तेषां वनन् । गृहीतुं आदातुम् । 
प्रान्दिगङ्गनया प्राक पुरस्तात् । अप्रश्चासौ हस्तश्च अग्रहस्तः । 
उदस्तः 
प्रेरितः । उदस्तश्चासावग्रहस्तश्च उदस्ताग्रहस्त इव । धु भूम्योराकाशभूम्यो रैक्यं 
एकीभावं भिन्दन् अवधिरिव मर्यादेव । विश्वस्य प्रबोधं ज्ञानम् । कुर्वन्निव 
स्थितः । धामाधिपस्य सूर्यस्य । वाहानां अश्वानाम् । विनेता सारथिः 
अरुणः विपन्नाम । व्यपनयतु ।। 


५४ 


சாத : ச்யாமா லதாயா : 

பசுரிவ தமோ அரண்யவன் நேரிவார்சி : 
ப்ராச்யேவ - அக்ரே க்ருஹீதும் 

க்ர ஹகுமுதவநம் ப்ராகுதஸ்தாக்ர ஹஸ்த : | 
ஐக்யம் பிந்தந்த்யு - பூம்யோ : 

அவதிரிவ விதாதேவ விச்வப்ரபோதம் 
வாஹா நாம் வோ விநேதா வ்யபநயது . 

விபந்நாம தாமாதிபஸ்ய - 


கீழ்வானில் அருணன் உதயமாகிவிட்டான் . எங்கும் 
செம்மையான காட்சி . இரவின் கருமை இன்னும் முழுமை 
யாக ( பூர்ணமாக ) மறையவில்லை . இந்த நிலையில் சிலந் 
திருக்கும் இவ்வொளி யா தாக இருக்கும் ? - என்று கவி 
சிந்திக்கின்றார் . 


99 


கொ 


வெட்டி 


இரவாகிய சாமைப் பயிரின் 

டியை 
வீழ்த்தும் கோடரியின் ஒளியோ ? அல்லது இருளாகிய 
காட்டில் பேரொளி உமிழும் அக்னியின் ஜ்வாலையோ ? 
அல்லது திங்கள் , செவ்வாய் முதலிய க்ரஹங்களாகிய 
( கோள்கள் ) குமுத வனத்தை ஆள்வதற்காக வானில் 
எழும் கைகளோ ? இரவில் இருள் சூழ்ந்த போது பூமியும் , 
ஆகாயமும் ஒன்றாகவே தோன்றும் . அவற்றைப் பிரித்து 
எல்லை கட்டுகிறானோ ? அல்லது உலகை அறியாமைத் 
துயிலிலிருந்து எழுப்பும் பிர்ஹ்ம்ம தேவனோ ? என்று 
பிரமிக்கச்செய்யும் ஒளியுடைய 

சாரதியான 
அருணன் உங்களுடைய அனைத்துத் துன்பங்களையும் 
அழிக்கட்டும் . 


சூரிய 


। 


पौरस्त्यस्तोयदनोंः पवन इव पतन्पावकस्येव धूमो 

विश्वस्येवादिसर्गः प्रणव इव परं पावनो वेदराशेः । 
सन्ध्यानृत्योत्सवेच्छोरिख मदनरिपोर्नन्दिनान्दीनिनादः 

सौरस्साय सुखं वो वितरतु विनतानन्दनः स्यन्दनस्य ॥ ५५ 

पौरस्त्य इति ॥ तोयदर्तोः वर्षोंः । अग्रे पतन् गच्छन् । 
पुरस्ताद्भवः पौरस्त्यः । 

पवनो वायुरिव, पावकस्याग्नेः धूमः इव, विश्वस्य 
अप्रे पतन् आदिसर्गः प्रथम सृष्टिरिव । वेदराशेः वेदसमूहस्य ( अग्नेः ) । 
पतन् ( परं ) पावनः प्रणव इव । सन्ध्यायां नत्यं तदेवोत्सवः तमिच्छति 
सन्ध्यानृत्योत्सवेच्छुः तस्य सन्ध्यानृत्योत्सवेच्छेः । मदनरिपोः शिवस्य । 
नन्दिनो नन्दिकेश्वरस्य । नान्दीनिनादः मङ्गलध्वनिरिव , सौरस्य सूर्य 
सम्बन्धिनः । 

अग्रे पतन् । विनतायाः नन्दनः 
अनुरुः । वः युष्माकम् । सुखम् । वितरतु विदधातु || 


स्पन्दनस्व रथस्य । 


५५ 


1. नन्दनः स्यन्दनो ब : ( E) 


100 


பௌரஸ்த்யஸ்தோயதர்தேர் : பவந இவ 

பதந் பாவகஸ்யேவ தூமோ 
விஸ்வஸ்யேவாதிசர்க : பிரணவ இவ பரம் 

பாவநோ வேதராசே : | 
சந்த்யா - ந்ருத்யோத்ஸவேச்சோரிவ 

மதநரிபோ : நந்தி நாந்தீநி நாத 
ஸௌரஸ்யாக்ரே ஸுகம் வோ 

விதரது விந்தா நந்தந : ஸ்யந்த நஸ்ய u 


55 


பருவ மழை பொழிவதற்கு முன் முதலில் காற்று 
வீசும் . அதன் பின்னரே மழை பொழியும் , இதைப் 
போலவே சூரியன் உதயமாவதற்கு முன் அருணன் தோன்று 
கின்றான் . மேலும் , நெருப்பை ( அக்னியை ) ப் பெற 
அரணிக் கட்டையைக் கடைவார்கள் . அப்போது அந்த 
அரணிக்கட்டையிலிருந்து அச்னி தோன்றுவதற்கு முன் , 
முதலில் தோன்றுவது புகை . அதன் பின்னரே அக்னி 
வெளிப்படும் , அதைப் போல சூரிய உதயத்திற்கு முன் 
அருணன் தோன்றுகின்றான் . அடுத்து , உலகம் தோன்று 
வதற்கு முன் ஓம் என்ற ப்ரணவ ஒலி தோன்றும் . அதன் 
பின்னரே உலகம் தோன்றும் . இங்கு அருண்ன் ப்ரணவம் 
போலவும் , அதன் பின் வேதம் போல சூரியனும் தோன்று 
கின்றனர் . ப்ரணவம் தோன் றினால் வேதமூர் , வேத 
விஹித கர்மாக்களும் தோன்றுமல்லவா ? அதையும் இங்கு 
சுட்டிக் காட்டுகின்றார் கவி . 

கவி . வேதத்தை 

அத்யயனம் 
செய்வதற்கு முன்னரும் , முடிக்கும் போதும் ப்ரணவத்தைக் 
கூறி அதற்குப் பின்னரே வேதாத்யயனமும் , வேத விஹித 
கர்மாக்களையும் இயற்றுவது மரபு . இவ்விரண்டு செயல் 
களையும் புனிதப்படுத்தும் ப்ரணவம்போல் அருணன் உதய 
மாகிறார் . மேலும் , சூரியனுடைய தேர் ஓடி வருகிறது . 
அதிலிருந்து எழும் 

ஓசை சந்தியா காலத்தில் 
சிவபெருமானின் தாண்டவத்திற்கு முன் நந்தியெம் 
பெருமான் எழுப்பும் மிருதங்கத்தின் ஓசைபோல , அருணன் 
குதிரையோட்டும் அமைதியான ஒலி ஒலிக்கின்றதாம் . 


101 


இத்தகைய சிறப்பு மிகுந்த சூரியசாரதியான 

அருணன் 
உங்களுக்கு அனைத்துச் சுகங்களையும் அளிக்கட்டும் . 


पर्याप्तं तप्तचामीकरकटकतटे श्लिष्टशीतेतरांशा 

वासीदत्स्यन्दनाश्वानुकृतिमरकते पद्मरागायमाणः । 
यः सोत्कर्षा विभूषां कुरुत इव कुलक्ष्माभृदीशस्य मेरो 

रेनांस्साहाय दूरं गमयतु गुरुः काद्रवेयद्विषो वः ॥ 
५६ 

पर्याप्तमिति ॥ पर्याप्तं अत्यर्थम् । चामीकरं सुवर्णम् । 
चामीकरमयानि च तानि कटकानि , सप्तानि च तेषां तटं चामीकरतटं च 
तस्मिन् तप्तचामीकरकटकतटे । पद्मरागायमाण : पद्मराग इव आचरन् , 
यः अरुणः । आसीदतः आसन्नीभवन्तः, आसीदवन्तश्च ते , स्यन्दनाश्वाश्च 
तान् । अनुकरोतीत्यासीदत्स्यन्दनाश्वानुकृति तच्च तत् मरकतं च तस्मिन् । 
आसीदत्स्यन्दनाश्वानुकृतिमरकते । शीतादितरे शीतेतरे च ते , अंशवश्च 
श्लिष्टाः लमा : शीतेतशिवा यस्य सः तस्मात् श्लिष्टशीतेतरांशोः हेतोः । 
कुलक्ष्माभृतः कुलपर्वताः तेषामीशस्य कुलक्ष्माभृदीशस्य मेरोः । सोत्कर्षा 
सातिशयां विभूषां कुरुत इव । 

कद्रारपत्यानि पुमांसः काद्रवेयाः सर्पाः । 
स्रीभ्यो ढगिति ढक प्रत्ययः । तस्येयादेश : । सेषां द्विषः गरुडम्य गुरुः 
ज्येष्ठः अक्षणः । 

बैं : युष्माकम् । एमांसि पापानि । झटिति 
शीघमितिवत् । द्राक् झडिस्थाहायस्मरः । दूर अस्पथं गमवतु || 
५६ 


பர்யாப்தம் தப்தசாமீகர கடகதடே 

ஸ்லிஷ்ட சீதேதராம் சோ : 
ஆஸீதத்ஸ்யந்தநாச்வா நுக்ருதி மரகதே 

U toryman won outs । 


102 


ய ; ஸோத்கர்ஷாம் விபூஷாம் 

குருக இவ குலக்ஷ்மாப்ருதீசஸ்ய மேரோ : 
ஏநாம்ஸ்ய ஹ்நாய தூரம் 

கமயது குரு : காத்ரவேயத்விஷோ வ : || 


56 


இந்த சுலோகம் மயூர கவியின் ஓவியக் கவிதைய கக் 
காட்சி தருகிறது . 


ஏழு குலாசலங்கள் எனப்படும் எல்லை . மலைகளுக்கு 
அதிபனான மேருமலையினுடைய கா TT உருக்கி 
வார்த்த தங்கம் போல விழைகின்ற தாழ்வரையிலே TT 
Titககள் சூர்யனுடைய தேர்க்கு திரைகள் பாயும் போது 
அவற்றின் பச்சை நிறம் பரவி 

நிறம் பரவி நிற்க , மேருவிற்கு 
மாணிக்கத்திலகம் போல் அமர்ந்திருக்கின்ற அருணன் 
உங்கள் பாவங்களை விரைவாக அகற்றட்டும் 


ஓவியன் ஒருவன் , சிகப்பு நிறத்தைப் பகைப்புலனாக 
வைத்து ஓவியத்தை அமைத்து விடுகின்றான் . அதிலெழுதும் 
பிம்பத்திற்கு சிவப்புத் திலகம் வைக்கவேண்டியிருக்கிறது . 
என்ன செய்வான் ? அத் திலகத்திற்குப் பகைப்புலனாக 
பச்சை நிறத்தை லேசாக , நிழல் போல அந்தச் சிவப்பின் 
மேல் பூசி , அதன் மேல் சிவப்புத்தில்கமிடுகிறான் . 
இத்தகைய் , கவியினுடைய ஓவியக் கலைத் திறன் இங்கே 
வெளிப்படுகிறது . 


नीत्वाश्वान्सप्त कक्ष्या इव नियमवशं वेत्रकल्पप्रतोद 

स्तूर्ण ध्वान्तस्य राशावितरजन इवात्सारिते दूरभाजि । 
पूर्व पृष्ठे रथस्य क्षितिभृदधिपतीन्दर्शयंस्रायतां व 

त्रैलोक्यास्थानदानोद्यतदिवसपतेः प्राक्प्रतीहारपालः ॥ ५७ 


आनेनानूरोः प्रतीहारपालेन साम्यमुच्यते नीत्वाश्वानिति । सप्त 
TI TRIgarfras: | FCTERII { a | Fat # | என் 


103 


नीत्वा । ईषदसमाप्तः वेत्रः वेत्रकल्पः । “ ईषदसमाप्तौ कल्पपूदेश्य 
देशीयर " इति कल्पप् प्रत्ययः । प्रतोदः मुकाश्वचोदनाथ दण्डः । 
वेत्रकल्पः प्रतोदः यस्य सः वेत्रकल्पपतोदः । उत्सारिते अपसारिते 
ध्वान्तस्य तमसः राशौ । इतरजन इव । तूर्ण शीघम् । पूर्व प्रथमम् । 
दूरं भजतीति दूरभाक तस्मिन् दूरभाजि सति । पश्चात् क्षितिं बिभ्रतीति । 
क्षितिभृतः पर्वताः अन्यत्र 

अन्यत्र राजानः तेषामधिपतीन् क्षत्रियराजान् । 
उन्नतत्वादिति भावः । त्रयो लोकाः त्रैलोक्यं तस्य आम्थानं तस्य दान 
विवरणं तस्मिन्नुयतः प्रवृत्तः त्रैलोक्यास्थानदानोन्नतश्चासौ दिवसपतिश्च तस्य 
त्रैलोक्यस्थानदानोद्यतदिवसपते: अन्यत्र स्थानदानोद्यतश्चास्य राज्ञः प्रतीहारो 
राजाश्रयद्वारं , त्री द्वा रं प्रतीहार: ” इत्यमरः । प्रसीहारं पालयतीति 
प्रतीहारपलो द्वारपालः । प्राक प्रतीहार इव प्रथमा । द्वारपाल इव 
वर्तमानः । रथस्य पृष्ठे अग्रगामी । वः युष्मान् । त्रायतां रक्षतु ॥ ५७ 


நித்வா ஸ்வாத் , ஸப்த சஷ்யா 

இவ நியமவசம் வேத்ரகல்பப்ரதோத : - 
தூர்ணம் த்வாந்தஸ்ய ராசௌ 

இதர ஜன இவோத் ஸாரிதே தூரபாஜி 1 
பூர்வம் ப்ருஷ்டே ரதஸ்ய க்ஷிதிப்ருததிபதீந் 

தர்சயம் ஸ்த்ராய தாம் வ : 
த்ரைலோக்யா ஸ்தாநதா நோ . 

த்யத திவஸபதே: ப்ராக்ப்ரதீஜாரபால ; 11 


57 


சூரியனுக்கு வழிகாட்டுவான் போன்றவன் அருணன் , 
என்று இந்தச் சுலோகத்தில் கூறுகிறார் கவி . 

சூரியன் பிரபஞ்சத்திற்கே நாயகன் . அவனுடைய 
அரண்மனை யே பிரபஞ்சம் . அதற்கு ஏழு கட்டுமானங்கள் . 


104 


பிராகாரங்கள் . அவற்றைத் தாண்டி சூரியனை அணுக 
வேண்டும் . சூரியன் தர்பாருக்கு வருகின்றான் . அவனுக்கு 
முன்னே பிரம்பு தாங்கி ஏழு கட்டுக்களிலுள்ள இருட்டு 
என்னும் பாமர மக்களை விலக்கிவிட்டு, சூரியன் பிரவேசிக் 
கின்றபோது , மற்ற அரசர்கள் அணிவகுத்து நிற்குமிடத் 
தில் அவர்களை ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து 
வைப்பது போல , மலைச் சிகரங்கள் சூரியனின் அருட் 
பார்வைக்கு இலக்காக்கி , 

அவரவர்க்குரிய ஆளுகைப் 
பிரதேசங்களை , ஆஸ்தானங்களை , வழங்குகின்ற சூரிய 
னுக்கு வழிகாட்டுவான் போன்ற அருணன் உங்களைக் 
காக்கட்டும் . 


पाशानाशान्तरालादरुण ! वरुणतो मा ग्रहीः प्रग्रहार्थ 

कृष्णां कृष्णस्य चक्र जहिहि नहि रथो याति मे नेकचक्रः । 
योक्तुं युग्यं किमुच्चैःश्रवसमभिलपस्याष्टमं वृत्रशत्रो 

स्त्यक्तान्यापेक्षविश्वोपकृतिरिति रविः शास्ति यं सोऽवताद्वः ॥ ५८ 


TITITI அன ! माशानामन्तराल मध्यं यस्य सः 
RHIT TISTIFETITIE | ன : என : ( Yarafaen FfsTFFqY : | 
प्रग्रहार्थ पाशान् मा ग्रहीः न गहाण । 

कृष्णस्य विष्णोश्च चक्र तृष्णा 
मभिलाषां जहि हि मे रथः एकं चक्र यस्य सः एकचक्र : । न हि बाति । 
कि अभिलपसि ? अभिलाषालवं माकषीः । स्यक्ता अन्यापेक्षा यस्यास्सा 
far | SFF : NE : त्यक्ता अन्यापेक्षा विश्वोपतिर्यस्य सः 
स्यक्तान्यापेक्षविश्वोपकृतिः । रविः इत्यनेन प्रकारेण । यमरुणं शास्ति स 


அன : | 


T : CHITI 


அ S TRS || 


4E 


105 


பாசாந் ஆசாந்தராலாத் அருண ! வருணதோ 

மா க்ரஹீ : ப்ரக்ர ஹார்தம் 
த்ருஷ்ணாம் க்ருஷ்ணஸ்ய சக்ரே 

ஜஹிஹி நஹி ரதோ யா மே நைகசக்ர : | 
யோக்தும் யுக்யம் கிமுச்சை: 

ச்ரவளம் பிலஷஸ்யஷ்டமம் வ்ருத்ர சத்ரோ : 
த்யக்தாயாபேக்ஷ விச்வா 

உபக்ருதிரிவ ரவி : சாஸ்தி யம் ஸோ ( அ )வதாத் வ : || 58 


இந்த சுலோகத்தில் சூரியன் அருணனுக்குக் கட்டளை 
யிடுவதைப் போல அமைத்திருக்கிறார் மயூர கவி . 


அருணா ! 


எனது 


ரதத்திலுள்ள குதிரைசளைச் 
செலுத்துவதற் தரிய + டி வாளக் கயிறு வேண்டும் என்பதற் 
காக வருணனின் பாசக் கயற்றைப் பிடுங்கவேண்டாம் . 
எனது ரதர். ஒரு சக்கரத்துடன் ஓடாதோ என்று எண்ணி 
மற்றொரு சக்கரத்திற்காக விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத் 
தைப் பெறவேண்டாம் . எனது ரதத்தில் ஏழு குதிரைகளே 
இருக்கின்றன. 

குதிரைக்காக , இந்திரனின் 
உச்சைசிரவஸ் என்னும் குதிரையையும் சேர்த்துக்கொள்ள 
விரும்புகிறாயா ? வேண்டாம் . " நான் மற்றவரின் உதவியை 
நாடாமலே. உலகிற்கு உதவ விரும்புகிறேன் ", என்று 
சூரியனால் அறிவுறுத்தப்படுகின்ற அருணன் உங்களைக் 
காக்கட்டும் , 


எட்டாவது 


இரண்டு 


உலகியலில் தேருக்கு எட்டு குதிரைகளைப் பூட்டுவது 
மரபு . வற்றைச் செலுத்த கடிவாளத்துடன் ச..டிய 
கயறும் அவசியம் . மேலும் . ரதத்திற்குக் குறைந்தது 
சக்கரங்களாவது 

பொருத்தப்பட்டிருக்க 
வேண்டும் . ஆனால் , சூரியனுடைய தேர் ஒரு சக்கரத்தி 
லேயே இயங்குகின்றது . இதில் ஏழு குதிரைகள் தான் 
பூட்டப்பட்டுள்ளன . இவைகளுக்குக் கடிவாளமும் இல்லை . 
தனால் இத்தேரின் சாரதியான அருணன் இதிலுள்ள 


சூரி - 14 


106 


குறைகளை நீக்கிக் கொள்ள நினைக்கின்றான். கடிவாளக் 
கயிற்றுக்கு வருணனின் பாசக் கயிற்றையும் , மற்றொரு 
தேர்ச்சக்கரத்திற்குத் திருமாலின் சுதர்சனத்தையும் , 
பிரிதொரு குதிரைக்காக இந்திரனின் குதிரையையும் 
பெற்று சூரியனின் தேரை முழுமையாக ஓட்டலாம் என்று 
அருணன் எண்ணுவதாகவும் , அதனைத் தடுத்த சூரியன் 
நான் என்றுமே பிறருக்கு உதவி செய்வதற்கு , மற்றவர் 
உதவியை நாடாமல் ஸ்வதந்திரமாகவே செயல்படு 
கின் றவன் என்று அருணனுக்கு சுட்டிக்காட்டுவதைக் 
றுகிறார் கவி . 


वज्रिजातं विकासीक्षणकमलवनं भासि नाभासि वह 

तातं नत्वाश्वपाश्र्वान्नय यम ! महिषं राक्षसा वीक्षिताःस्थ । 
सप्तीन्सिश्च प्रचेतः! पवन ! भज जवं वित्तपावेदितस्त्वं 

वन्दे शर्वेति जल्पन्प्रतिदिशमधिपान्पातु पूष्णोऽग्रणीर्वः ॥ ५ ९ 


बज्रिन्निति ॥ 

हे वजिन् ! हे इन्द्र ! विकसन्तीति विकासीनि 
ईभणानि नेत्राणि तान्येव कमलानि । विकासीनि च तानि ईक्षणकमलानि 
च तेषा वनम् । भासि प्रकाशवत् जातम् । तातं सूर्य नत्वा यम ] वर्षों 
नाभासि प्रकाशरहितोसीत्यर्थः सूर्णेदयत्वात् । सम्बन्धिनं महिषं अश्वानां 
रथयुक्ताश्वानां पार्श्व समोपं , नय प्रापय द्विकर्मकः । हे राक्षसाः ! यूय 
वीक्षिताः स्थ । स्वास्मिन् क्षेमयुक्त हे प्रचेतः ! वरुण ! सिञ्च सप्तीन् 
अश्वान् । हे वित्तप कुत्रेर ! त्वं आवेदितः सर्वलोकज्ञातोऽसि । 
धनन्दत्वादिति भावः । हे शर्व ईश्वर ! वन्दे ! इन्द्रादीनां नमस्कार्यत्वात् । 
इत्यनेन प्रकारेण, जल्पन् वदन् , पृष्णः सूर्यस्य । अग्रणीः अग्रेसर 


107 


அன :, SHITEI = q = TATFft #Trafafa IT I fter fig fafari 
TfSITHTTITI 1 : TTHIK TIS | 

५ ९ 


வஜ்ரிஞ்ஜா தம் விகாஸீக்ஷண கமலவநம் 

பாஸி நாபாஸி வஹ்நே 
தா தம் நத்வாஸ்வ பார்ஸ்வத் நய யம் ! 

மஹிஷம் ராக்ஷஸா வீக்ஷிதா : ஸ்த 
ஸப்தீந்ஸிஞ்ச ப்ரசேத : ! பவந ! 

பஜ ஜவம் வித்தபா வேதி தஸ்த்வம் 
வந்தே சர்வேதி ஜல்பந் ப்ரதிசமதிபாந் 

பாது புஷ்ணோக்ரணீர்வ : || 


59 


அருணன் 


சூரிய சாரதியான 

சூரியோதயத்திற்கு 
ன்னரேயே உதித்து விடுவதால் , அவன் எண்திசைகளுக் 
குரிய அதிபதிகளையும் இன்முகம் கூறுவதுபோல இந்த 
சுலோகத்தைப் படைத்துள்ளார் கவி . 


ஏ இந்திரனே ! உனது ஆயிரம் கண்களாகிய சமலக் 
காடு மலர்ந்ததால் அழகாக விளங்குகின்றாயே ! 

ஓ அக்நி 
தேவா ! என்ன விஷயம் ? உன் ஒளி குறைந்திருக்கிறதே ! 
ஓ யமனே ? 

உனது தந்தை உதயமாகிறார் , அவரது 
அருகில் சென்று விரைவில் வணங்கிவிட்டு , உனது எருமை 
வா ஹனத்தை குதிரைகளின் பக்கத்திலிருந்து ( 

ST) 
அப்பால் கொண்டு போ . ஓ அரக்கர்களே ! உங்களுடைய 
தலைவன் 

உங்களைக் கண்காணிக்கின்றான் , 
எச்சரிக்கை !! 

ஓ வருணனே ! ஏழு குதிரை களையும் 
குளிப்பாட்டு . ஓ வாயுதேவா ! குதிரைகளின் வேகத்திற்கு 
ஒத்தாற் போல வேகமாகப் போ . ஓ குபேரனே ! நீ , 
செல்வங்களை நன்கு காப்பாற்றுகிறாய் என்பது தெரிவிக் 
கப்பட்டுவிட்டது . ஈசானனே ! உம்மை வணங்குகிறேன் . 
இங்ஙனம் எண் திசைக் காவலர்களிடம் தக்கபடி பேசிக் 
கொண்டு செல்கின்ற அருணன் உங்களைக் காக்கட்டும் , 


சூரியன் 


108 


नो मूर्छाच्छिन्नवाञ्छः श्रमविवशवपुर्नेव नाप्यास्यशोषी 

पान्थः पथ्येतराणि क्षपयतु भवतां भास्वतोऽग्रेसरः सः । 
यं संश्रित्य त्रिलोकीमटति पटुतरैस्ताप्यमानो मयूखे 

रारादारामलेखामिव हरितमणिश्यामलामश्वपङ्क्तिम् ॥ ६० 


आधानेन अरुणस्य पथिकेन साधर्म्यमुच्यते वैधयं च प्रतिपाद्यते 
" नो मूछेति " । य : अरुणः हरितमणिश्यामलां मरकतमणिवत् श्यामला, 
आरादारामलेखामिव समीपे उपवनराजिमिव हरितमणिश्यामलां इव सूर्याश्व 
पङक्तिम् । त्रयाणां लोकानां समाहारः स्त्रिलोकी । तद्धितार्थो इत्यादिना 
उत्तरपद समासः | सङ्ख्यापूर्वोद्विगुरिति द्विगुसंज्ञा । अकारान्तोत्तरपदो 
द्विगुस्त्रियाविभाष्य इति ङीप । संश्रित्याधिगच्छति । 
पटुतरः अत्यन्तप्रचण्डैः मयूखैः सूर्यरश्मिभिः ताप्यमानः नैवं श्रमेण विवशं 
वपुः अङ्ग यस्य सः । श्रमविवशवपुः ना पान्थोऽपि नैव अन्ये वदने शोषः 
शुष्कत्वं अस्यास्तीत्यास्यशोषीपान्था नैवं सन्नताद्यगः पारद इव । 
सूयस्य । अग्रे सरन्तीत्यग्रसरः । पुरः परः । पान्थः पथिकः । सः 
अरुणः । भवतां पश्येत गणि पानि क्षपयतु । 


एतत् साधर्म्य 


भास्वतः 


நோ மூர்சாச்சின்ன வாஞ்ச ; 

ச்ரம விவச வபுர்நைவ நாப்யாஸ்ய சோஷீ 
பாந்த : பத்யேதராணி ஷபயது பவதாம் 

பாஸ்வதோ க்ரேஸர : ஸ ; | 
யம் ஸம்ருத்ய த்ரிலோகீம் 

அடதி படு தரை : தாப்யமாநோ மயூகை : 
ஆராதாராமலேகா மிவ ஹரிதமணி 

ச்யாமலாம் அச்வபங்திம் ! 


60 


109 


வழிப்போக்கன் கடுமையான சூரிய வெப்பத்தால் 
மிகவும் சோர்ந்து களைப்படைந்து மயங்குகின்றான் . 
சோர்வால் அவனது யேனி வியர்வையாலும் , களைப் 
பாலும் வாடி . பொலிவிழந்து விடுகிறது . இதனால் தனக்கு 
ஏற்பட்ட களைப்பை மாற்றிக்கொள்ள அருகிலுள்ள 
பசுஞ்சோலையில் தங்கி இளைப்பாறுவான் இத்தகைய 
வழிப்போக்கனோ 
சுலோகத்தால் ஒப்புமைப்படுத்துகிறார் . 


அருணன் ? 


என்பதை 


கவி இந்த 


ஆனால் 


சாதாரண வழிப்போக்கன் வெயிலின் கடுமையால் 
மூர்ச்சித்து அவன் விரும்பியதைப் பெற சக்தியற்றவனா 
கிறான் . 

அருணனாகிய 

வழிப்போக்னுக்கு 
இத்தகைய துன்பம் 

ஒருபோதும் ஏற்படுவதில்லை . 
அருணனின் பணி மிகவும் கடினமானது தான் . கடுமையான 
வெப்பத்தைத் தாங்கிக் கொண்டு சூரியனுக்கே வழிகாட்ட 
வேண்டும் . அருணனுடைய விருப்பம் நெடும் வழியைக் 
கடந்து எல்லையடைவது . 

அதனிடையே ( அவன் வெப்பத் 
தால் தாக்கப்பட்டு ) அவன் மூர்ச்சையடைவதில்லை சிரமம் 
தாங்காமல் அவன் உடல் களைத்துவிடுவது மில்லை 
அவனுடைய வாய்வற்றிக் காய்ந்து விடுவதுமில்லை சூரிய 
னுடைய சிரணங்களோ அவனுக்கு மிகவும் அருகே 
கொடுமையான வெப்பத்தைத் தந்து கொண்டு தான் இருக் 

இதோடுதான் அவன் மூவுலகையும் தாண்ட 
வேண்டும் , ஆயினும் , அவன் தளர்வு அடைவதில்லை . 
காரணம் , அவனுடைய பச்சைக் குதிரைகள் . அவற்றை 
நெருங்கி உட்கார்ந்து கொண்டு அவற்றின் மரகதமணி 
நிழலில் தண்மை பெற்று , களைப்பாறிக் கொண்டே தனது 
கடமையாற்றுகிறான் . இத்தகைய 

அருணன் உங்கள் 
இன்னல்களைக் களையட்டும் . 


கின் றன . 


सीदन्तोऽन्तर्निमज्जज्जडखुरमुसलाः सकते नाकनद्याः 

T : கன்: காரிராரின் TS TST : | 


110 


दूर दूर्वास्थलोत्का मरकतदृषदि स्थास्नवो यनयाता : 

पूष्णोऽश्वाः पूरयस्तैस्तदवतु जवनहुँ कृतेनाग्रगो वः ॥ 


६१ 


सीदन्त इति ॥ नाकनद्याः आकाशगङ्गायाः सिकतानां समूह : 
सैकत तस्मिन् सैंको । अन्तः नाकनदीसिकतासमूहे निमज्जन्तः । खुरा 
मुसला इव खुरमुसलाः । 

जडाः मन्दं मन्दं पादविक्षोपाः जडाश्च ते 
खुरमुसलाश्च अन्तर्निमज्जन्तः जडखुरमुसलाः येषां ते अन्तर्निमज्जज्जड. 
खुरमुपलाः, सीदन्तः वल्गन्तः कनकशिखरिणः मेरोः कन्दराणां गुहानां 
आलिः पङक्तिः ताः स्कन्दन्तः प्राप्नुवन्तः । मेखलासु मेरुमध्ये प्रदेशेषु 
स्खलन्तः प्रतिहतिं प्राप्नुवन्तः । पूष्णोऽश्वाः सूर्यस्य अश्वाः । यद्रं 
नयाताः । हुकृतेन हुङ्कारेण । जवनेः वेगशीलैः अश्वैः, तद्रं पूरयन् 
व्याप्नुवन् अग्र गच्छतीत्यग्रगः अरुणः । व : युष्मान् । अवतु || 


॥ इत्यनूरुवर्णनं समाप्तम् ॥ 


ஸீதந்தோகந்த : நிமஜ்ஜஜ்ஜடகுர முஸலா : 

ஸைகதே நாகநத்யா : 
ஸ்கந்த : கந்தராலீ : கநகசிகரிணோ 

மேகலாஸு : கலந்த : | 
தூரம் தூர்வாஸ்தலோத்கா 

மரகதத்ருஷதி ஸ்தாஸ்நவோ யந்நயாதா ; 
பூஷ்ணோகச்வா ; பூரயம் ஸ்தை : 

ததவது ஜவநை: ஹுங்க்ருதே நாக்ரகோ வ : 161 


சூரியனின் தேர்க்குதிரைகள் வலிமைான கால்களைப் 
பெற்றிருப்பினும் அதன் குளம்புகள் ஆகாய கங்கைக் 
கரையின் மணலில் சிக்குண்டு , அவற்றை எடுக்க முடியாமல் 
சில கணங்கள் நின்றுவிடும் போதும் , மேரு மலையிலுள்ள 


111 


குகைகளைத் தாண்டும் போதும் , அதன் தாழ்வறைகளில் 
சிதறிக் கிடக்கும் மரகதமணிக் கற்களைக் கண்டு , அவை 
அருகம்புல்லோ என நினைந்து , மதி .பயங்கி அவற்றை 
மேய்வதற்காக ஓடாமல் நிற்கும்போதும் , அருணன் தனது 
ஹும் என்ற அதட்டும் குரலால் அந்தக் குதிரை களை 
ஓடும்படிச் செய்கிறான் . இத்தகு சிறப்பு மிகுந்த அருணன் 
உங்களைக் காக்கட்டும் . 


( இதுவரை சூரிய சாரதி வர்ணனம் ) 


॥ अथ सूर्यस्थवर्णनम् ॥ 


पीनोर.प्रेरितादें श्वरमखुरपुटाग्रस्थितैः प्रातरद्रा 

वादीर्घाङ्गरुदस्तो हरिभिरुपगतासङ्गनिश्शब्दचक्रः । 
उत्तानानूरुमूनावनतिहठभवद्विप्रतीपप्रणामः 

प्राणे श्रेयो विधत्तां सवितुरवतरन्व्योमवीथीं रथो वः ॥ ६२ 


पीनोरः इति ॥ 


पीनारसा पीनेन उरसा वक्षमा । 

प्रतितानि 
निरतानि अभ्राणि मेघाः यः तः पीनोरः प्रेरिताभ्रः । चरमे पश्चिमे च ते 
खुरपुटे च तदप्रस्थितैः चरमखुरपुटारस्थितैः । आसमन्ताद्दी ;णि अङ्गानि 
शरीराणि येषां तैः आदीर्धेः हरिभिः अश्वैः । प्रातः अद्रौ उदयाद्री 
उदस्तः उद्दीप्तः । उपगतः आसङ्गसम्बन्धी यस्य तत् । निर्गतः शब्दा 
यस्मात्तत् । निःशब्दं च तत् चक्र च । उपगतासङ्ग निश्शब्दचक्र यस्य 
उपगतासङ्गनिश्शब्द चक्रः । उत्तानः उन्नतः उत्तानश्चासवनूरुमूर्धा च तस्व 
अवनत्या प्रतीभावेनहठभवन् निर्मित इव भवन् विप्रतापः विपरीत: 


112 


पश्चाद्व्यवस्थित इति यावत् प्रणामः नमस्कारो यस्य सः उत्तानानूरुमू - 
वनति हटभवद्विपतीपप्रणामः, प्राणे प्रभाते । व्योमवीथीं आकाशमार्गम् । 
अवतरन् अपरोहन् । सूर्यस्य सवितुः रथः । 

वः युष्माकम् । श्रेयो 

R 


SIT || 


பீநோர : ப்ரேரிதாப்ரை : 

சரமகுரபுடாக்ரஸ்திதை : ப்ராதரத்ரா - 
வாதீர் காங்கை உதஸ்தோ 

ஹரிபிருபகதாஸங்க நிச்சப்த சக்ர : | 
உத்தநான் ஊருமூர்த்நா வநதி ஹடபவத் 

விப்ரதீப ப்ரணாம் : 
ப்ராஹ்ணே ச்ரேயோ விதத்தாம் 

ஸவிதுரவதரந் வ்யே மவீதீம் ரதோ வ ; || 


62 


சூர்ய ரத வர்ணனை 


அதிகாலையில் சூரியன் உதிக்கின்றான் , அவனுடைய ஏழு 
குதிரைகள் பூட்டிய தேர் விண்ணை நோக்கிப் பயணமாகும் 
போது . அத்தேரில் பூட்டியுள்ள குதிரைகள் விண்ணில் 
பாய்கின்றன அப்போது . அவற்றின் 

பின்கால்களின் 
குளம்பின் நுனியால் தாங்கியும் , கனத்தும் . பருத்துமுள்ள 
தமது மார்பினால் மேகக் கூட்டங்களை விலக்கித் தள்ளிக் 
கொண்டு விண்ணில் தாவுகின்றன . ஆகாயத்தில் உரசு 
வதற்கு ஒன்றுமில்லாததால், எவ்வித ஓசையுமின்றிச் 
சக்கரங்கள் செல்கின்றன . அத்தேரில் , தேரோட்டியின் 
தட்டு 

உயரத்திற்குப் 

போ துமான தாசு 
இல்லாமல் குள்ளமாக இருப்பதால் . அருணன் கட்டாய 
மாகக் குனியவேண்டியிருக்கிறது . அதை அவன் செய்யும் 
வணக்கமாகக் கொள்ளலாம் என்றால் சூரியனை நோக்கி 
வணங்காமல் எதிர்புறமாகவல்லவா வணங்குகிறான் ? 

வழியில்லை . அப்படித்தான் செய்யமுடியும் . 
அத்தகைய அமைப்புக்கொண்ட சூரிய ரதம் உங்களுக்கு 
மேன்மையளிக்கட்டும் . 


சாரதியின் 


வேறு 


113 


आन्तौघध्वंसदीक्षाविधिपटु बहता प्राक्सहस्रं कराणा 

मर्यम्णा यो गरिम्णः पदमतुलमुपानीयताध्यासनेन । 
स श्रान्तानां नितान्तं भरमिव मरुतामक्षमाणां विसोलु 

स्कन्धात्स्कन्धं व्रजन्वो वृजिनविजितये भावतः स्पन्दनोऽस्तु ॥ 


ध्वान्तेति ॥ यः स्यन्दनः । ध्वान्तस्य अन्धकारस्य ओघः समूहः 
तस्य ध्वंसः स एव दीक्षा तस्याः विधानं विधिः तस्मिन् , पटु गुरु । 
कराणां किरणानां सहस्रम् । 

प्राक प्रथमतः वहता । अध्यासनेन रथ 
मारोहणेन अर्थम्णा सूर्येण गुरोर्भावः गरिमा तस्य गरिम्णः । गुरुत्वस्य । 
पृथ्वादिभ्यः इमनिज्वा इति इमनिच् प्रत्ययः । अतुलं पदं स्थानं उपानीयत 
नयति द्विकर्मकः । श्रान्तानां क्लान्तानाम् । निवान्दं तमत्यर्थभरंधुरं सोढुं 
अक्षमानां असमर्थानामिव स्थितानाम् । मरुतां देवानां स्कन्धात्स्कन्धं वजन 
माप्नुवन् स भास्वतः सूर्यस्य स्यन्दनः । 

व : युष्माकम् । वृजिनविजितये 
॥ 


पापविजितये अस्तु ।। 


த்வா ந்தௌக - த்வம்ஸ -தீக்ஷா . 

விதிபடு வஹதா ப்ராக்ஸஹஸ்ரம் கராணாம் 
அர்யம்ணா யோ கரிம்ண : 

பதமதுலமுபா நீயதாத்யா ஸநேத 1 
ஸ -ச்ராந்தா நாம் நிதாந்தம் பரமிவ 

மருதாம் -அக்ஷமாணாம் விஸோடும் 
ஸ்கந்தாத் - ஸ்கந்தம் வ்ரஜந்வோ 
வ்ருஜித விஜிதயே பாஸ்வத : ஸ்யந்ததோஸ்து || 63 


இருளை அழிக்கவல்ல ஆயிரத்தணக்கான கிரணங் 
களைக்கொண்டவுன் சூரியன் . அவன் அமர்கின்ற காரணத் 
தால் எடை காண முடியாத கனத்தைக் கொண்டுள்ளது 


की -15 


114 


கிடையாது . 


சூரியனின் தேர் . இத்தகைய சுமையைத் தாங்கக் கூடிய 
வலிவுள்ள சுவடு ஆகாயத்தில் 

வாயு 
மண்டலம் தான் உள்ளது . அந்த வாயு மண்டலம் ஏழு 
வகைப்படும் . ஆவஹ : முதலானவை அவை . மிகுந்த 
பளுவைத் தாங்கக்கூடிய அந்த வாயுக்கள் ஒன்றன் பின் 
ஒன்றாக அடுத்தடுத்துள்ள வாயுக்களுக்கு சூரியனின் ரதத் 
தைக் கொண்டு செல்கிறது . இது எவ்விதமுள்ள தெனில் , 
சுமக்கவியலாத பாரத்தைத் தாங்கமுடியாத மனித 

மனிதர்கள் 
அந்த பாரத்தை ஒருவர் பின்னொருவராக 

மாற்றிக் 
கொண்டு தோளில் சுமப்பதைப் போலுள்ளது . இத்தகைய 
சிறப்புமிக்க சூரியனின் 

ரதம் உங்கள் பாவங்களைப் 
போக்கட்டும் . 


சூரியன் 


தனது 

கிரணங்களால் இருளை அழித்து 
ஒளியை உலகினுக்குத் தருகிறான் . இவனுக்குச் சமமாக 
உலகில் 

ஒருவருமில்லை . இத்தகைய சிறப்புக்களைக் 
கொண்ட சூரியன் அமர்வதால் அவனுடைய தேர் தனிச் 
சிறப்பைப் பெறுகிறது . இத்தகைய தேர் விண்ணில் 
பாய்ந்து செல்லும் போது அங்குள்ள காற்று மண்டலத்தை 
அழுத்திக்கொண்டு செல்கிறது . அந்தக் காற்று மண்டலத் 
கில் ஏழு வகைத் தன்மையுடைய சிறிய காற்று மண்டலங் 
கள் ( ஸ்கந்தங்கள் ) இருக்கின் றன அவை முறையே ( STIT :, 
ரா :, Rag :. TITT : , : , S33 :, qf7 :) ஆவஹ , ப்ரவஹ: 
விவஹ , பராவஹ:, ஸம்வஹ . உத்வஹ: பரிவஹ : என 
அழைக்கப்படுகின்றன . சூரியனுடைய ரதம் இந்த ஸ்கந்தங் 
களில் மாறி மாறி மிதந்து செல்கிறது . ஸ்கந்தம் என்றால் 
தோளுக்கும் பெயர் , சுபக்கமுடியாத பெரும் பாரமுடைய 
பொருளை பாரம் சுமப்பவர்கள் ஒருவர்க்கொருவர் தமது 
தோள்களில் மாற்றி மாற்றிச் சுமந்து செல்வது போல 
இந்த ஏழு மருத்துக்களும் ( காற்றும் ) சூரியனுடைய ரதத் 
தைச் சுமந்து செல்வதாகக் கவி உலகியல் நிகழ்ச்சியை 
ஒப்புமைப்படுத்திக் காட்டுகிறார் . 


-115 


योक्त्रीभूतान्युगस्य ग्रसितुमिव पुरो दन्दशूकान्दधानो 

द्वधा व्यस्ताम्बुवाहावलिविहितबृहत्पक्षविक्षेपशोभः । 
सावित्रिः स्यन्दनोऽसौ निरतिशयरयप्रीणितानूरुरेनः 

क्षेपीयो वो गरुत्मानिव हरतु हरीच्छाविधेयप्रचारः ॥ ६४ 


आधानेन सूर्यरथस्य गरुडेन साम्यमुच्यते योक्त्रीभूतानिति ॥ 


पुरतः अग्रे । 


युगस्य रथयुम्मस्य । योक्त्रीभूतान् बन्धनरश्मीभूतान् , दन्दशूकान् 
सर्पान् , प्रसितुं अस्तुमिव । पुरतः 

दधानः | अन्यत्र , दन्द 
शूकान् प्रमितुं पुरतः मुखे दधानः द्वधा व्यस्ता द्विधा भविता अम्बूनि 
वहन्तीति अम्बुवाहाः मेघाः तेषां आवलिः पङक्तिः , द्वेधाव्यस्ता च सा 
अम्बुवाहावलिश्च तया । विहिता कृता , बृहतोः पक्षयोः विक्षेपः कम्पनः 
तस्य शोभा यस्य सः द्वधाव्यस्ताम्बुवाहावलिबिहितवृहत्पक्षविक्षेपशोभः । 
अन्यत्र बृहत्पक्षविक्षेपशोभः । निरतिशयेन अतिमहता रयेण वेगेन प्रीणितः 
अनूरुः येन सः, निरतिशयरयप्रीणितानूरुः । उभयत्र समानम् । हरीणां 
अश्वानां इच्छया विधेयः प्रचारः संसारो यस्य सः हरीच्छाविधेयप्रचारः ॥ 


अन्यत्र, विष्णोरिच्छाविधेयप्रचारः गरुत्मानिव स्थितः । 

। असौ 
सवितुर सावित्रः । " तस्येदं इत्यण प्रत्ययः । तद्धितेष्वाचामादेः इति 
वृद्धिः , इकोयणचि यणादेशः । रथः क्षेपीयः क्षिप्रतरं क्षिप्रशब्दात् 
द्विवचनेत्यादिना ईयसुन्प्रत्ययः । स्थूलहरेत्यादिना पूर्वस्य गुणः परस्य 
यणादेर्लोपः । युष्माकं एनः पापं हरतु ॥ 


116 


யோக்த்ரீ- பூதாந்- யுகஸ்ய க்ரஸிதுமிவ 

புரோ தந்தசூகாந்ததா நோ 
த்வேதா வ்யஸ்தாம்பு -வாஹாவலி - 

விஹித-ப்ருஹத்- பக்ஷ -விக்ஷேப - சோப் : 1 
ஸாவித்ரி: ஸ்யந்தநோ ( அ ) ஸௌ 

நிரதிசயரய -ப்ரீணி - தா நூரு : ஏந் : - 
க்ஷேபீயோ வோ கருத்மாந்- இவ 

ஹரது ஹரீச்சா -விதேய - ப்ரசார : ! 


64 


நாகங்கள் 


இந்த சுலோகத்தால் சூரியனின் ரதத்தையும் , கருடனை 
யும் ஒப்புமைப்படுத்திக் கலி கூறுகின்றார் . 

தேரின் அமைப்பில் - நுகத்தடி நுணியை - படமெடுத் 
தாடும் நாகம் போல் அமைத்துக் கலையழத கூட்டுவது 
வழக்கம் . 

அது எதிர்ப்படும் காற்றை விழுங்குகிறது 
போலும் . 

வாதாசனங்கள் . அவற்றிற்கு 
வாயுவை விழுங்கும் தன்மையுண்டு . தேரின் நுகத்தடி 
தோல் கயிறால் கட்டியிருப்பது போல பாம்பால் கட்டப் 
பட்டிருப்பதும் , வானில் தவழும் மேகக் கூட்டத்தைப் 
பிளந்து கொண்டு வேகமாகச் செல்வதால் அத்தேரின் இரு 
மருங்கிலும் இறக்கைகள் முளைத்திருக்கின்றன போலும் . 
எல்லையற்ற வேகத்தைக் கொண்டிருப்பதால் அருண்னை 
மகிழ்விக்கின்றன போலும் , தேர் . குதிரைகளின் விருப்பத் 
திற்கேற்ற போக்கையுடையதுமான 

சூரியனின் ரதம் 
உங்களின் பாபக் கூட்டத்தைப் போக்கட்டும் . 


இந்தச் சுலோகம் 

ச்லேஷாலங்காரமாக இயற்றப் 
பட்டுள்ளது . 

கருடன் போல ரதம் செல்கிறது என்று 
கூறும் கவி ரதத்திற்குரிய அடைமொழிகளை கருடனுக்கும் 
பொருந்துமாறு அமைத்திருக்கிறார் . கருடன் தன் அதை 
நுனியில் ஒரு பாம்பைக் கவ்விக்கொண்டிருப்பான் . ரதத்தி 
னுடைய இரண்டு பக்கங்களிலும் எதிர்ப்படும் மேகக் 
கூட்டங்களோ அசைகின்ற இறக்கைகளைப்போல உள்ளன . 
எல்லையற்ற வேகத்தையுடையதால் ( தன் தமையனான ) 
அருணனை திருப்தி செய்விக்கிறான் 

கருடன் , 


117 


( மஹா விஷ்ணுவின் வா வூனமாக இருப்பதால் ) விஷ்ணு 
வின் விருப்பத்திற்குத் தக்கபடி தனது போர்க்கையுடையவன் 
கருடன் , 


एकाहेनैव दी | त्रिभुवनपदवीं लङ्घयन् यो लघिष्ठः 

पृष्ठे मेरोगेरीयान् दलितमणिदृषविषि पिंषशिरांसि । 
सर्वस्यैवोपरिष्टादथ च पुनरधस्तादिवास्ताद्रिमूर्डिन 

बध्नस्याव्यात्स एवं दुरधिगमपरिस्पन्दनः स्पन्दनो वः ॥ ६५ 

एकाहेनेति ॥ यः स्यन्दनः एकं च तत् अहश्च एकाहः, एकाहै . 
नैव । “ राजाहस्सखिभ्यष्टचिति स्च प्रत्ययः । दीर्घा त्रिभुक्मपदवीम् । 
लङ्घयन् अतिक्रमन् । अतिशयेन लघुः , लघिष्ठः अतिशायने तमबिष्ठनौ 
इति इष्ठन् प्रत्ययः । मेरोः पृष्ठे दलितमणिमयाश्च ताः दृषदश्च तासां त्विषः 
दलिताः चूर्णिताः मणिदृषत्विषो येषु तानि दलितमणिदृषत्विषि शिरोसि 
अश्वानामिति शेषः । पिंषन् । गरीयान् गुरुतमः । 

यद्वा दलितानां 
मणिषत्विषां येषु । सर्वन्य लोकस्यैव , उपरिष्टात् उपरि मेगे , मूनि 
अधश्च पुनः अस्ताद्रिमूनि सर्वस्य लोकस्य अधस्तादिव स्थितः । दुरधि . 
गमं दुर्विज्ञेयम् । परिस्पन्दनं चलनं यस्य स : दुरंधिगमप रिस्पन्दनः । सः 
स्यन्दनः । वः युष्मान् । अव्यात् ॥ 

६५ 


ஏகாஹேநைவ தீர்காம் த்ரிபுவந பதவீம் 

லங்கயந் யோ லகிஷ்ட : 
ப்ருஷ்டே மோேர்.கரீயாந் 

தலிதமணி த்ருஷத்விஷி பிம்ஷந் சிராம்ஸி | 
ஸர்வஸ்யைவோ பரிஷ்டா தத ச 

புநா தஸ்தாதிவ - அஸ் தாத்ரிமூர்த்தி 
ப்ர த்நஸ்ய - அவ்யாத்ஸ ஏவம் 

துரதிகம் பரி ஸ்பந்தந : ஸ்யுத்த ேநா -வ : . 165 


118 


சூரியனின் தேர்வேகம் , மற்றும் அதன் ஆற்றல் குறித்து 
வியந்து அதிசயிக்கிறார் கவி , இந்த சுலோகத்தால் : 

சூரியனின் தேர் ஒரே நாளில் மூன்று உலகையும் சுற்றி 
வலம் வருகிறது . வெகுவேகமாக வலம் வருவதால் அந்தத் 
தேர் மிகவும் லேசாக இருக்கிறதோ ? கனமற்றது என்று 
கருதினால் அந்த ரதம் மேருமலைச் சிகரங்களில் ரத்தினப் 
பாறைகளை 

( வைரமணிப் பாறைகளை ) உடைத்துத் 
தூளாக்கி , வைரமணிகளைச் சிதறச் செய்கிறதே . வைரத் 
தையே தூளாக்குவதால் அந்த ரதம் கனமாகத்தானே 
இருக்க வேண்டும் ? 

கருதத் தோன்றுகிறது . 
மேலும் , அகில உலகினுக்கும் மிக உயரமாக இருப்பது 
மேருமலை. அந்த மேருமலையின் சிகரங்களுக்கும் மேலே 
தாண்டுகிறதே. அஸ் தமன மலையோ தாழ்வானதாகை 
யால் அங்கு தாழ்ந்தும் செல்கிறதே ! சூரியனின் தேர் 
மேலே உள்ளதா 

? அல்லது கீழே உள்ளதா ? 
புரியாமல் வியக்கவைக்கின்றது . இத்தகைய சிறப்புக்களை 
யுடைய சூரியனின் தேர் உங்களுடைய பாவங்களை 
நீக்கட்டும் . 


என் 


என்று 


धूर्ध्वस्ताग्यग्रहाणि ध्वजपटपवनान्दोलितेन्दूनि दूर 

राहौ ग्रासाभिलाषादनुसरति पुनर्दत्तचक्रव्यथानि । 
ரானாரா gேgeft 7 

देयासुओं दवीयो दिवि दिवसपतेः स्यन्दनप्रस्थितानि ॥ ६६ 

SEEarns|Off | Tia { 9€ $3qqfx STY | Ist S 
TTE " Ses : TIREf TNI SIKI : fai : | அரன் : 257 , 
TTI : - 73 RETRI:, Tas . TENT 
S478 கள் : எள் TIY : r fa : S Ra : SO SERIT 
पवनान्दोलितेन्दूनि दूरं अत्यर्थ । राहौ स्वर्भानौ तमस्तु राहुः स्वर्भानुः" 


119 


इत्यमरः । प्रासस्य अभिलाषात् अनुसरति अनुगच्छति सति , पुनर्दत्ता 

* THIS17 549 am TT7 % 2FT , IFTIS - அ BIA ri 
श्वासो निःश्वासः स एव हेला तया विधुतानि बिबुधधुन्याः मन्दाकिन्याः 
निर्झराम्भांसि येषां ते श्रान्ताश्वश्वासहेलाधुत 

विबुना नीनिझराम्भसि । 
दवीयः हरतरं दिवमपतेः सूर्यस्य दिवि स्यन्दनपस्थितानि स्थगमनानि, वः 
युष्माकम् । भद्रं कल्याणम् । देयासुः ददतु ।। 

६६ 


தூர் - தவஸ்தா - அக்ரய 

அக்ரய - கரஹா நி 
த்வஜா . - பவந - ஆந்தோலித - இந்தூ நி தூரர் 
ராஹௌ க்ராஸாபில ஷா தநுஸர தி 

புநர்தத்தசக்ரவ்யதா நி 
ச்ராந்தாச்வ - ச்வாஸ - ஹேலா - துத - விபுத- 

துநீ - நர்ஜரார்பரலி பத்ரம் 
தேயாஸுர்வோ தவீயோ திவி திவஸபதே; 
ஸ்யந்தநப்ரஸ்திதா நி || 

66 


இந்த சுலோகத்தில் சூரியனின் ரதம் கிளம்புகின்ற 
விமரிசை வருணிக்கப்படுகிறது . 


1 


சூரியனின் தேர் ஆகாயமார்கமாக விரைந்து கிளம்பு 
றது . அப்போது , தனது கொடிச் சேலைகளின் படபடப் 
பினால் ஆகாயத்தில் முன்னே செல்கின்ற புதன் , செவ்வாய் 
முதலிய கிரஹங்களை உதரி , அகற்றி விலக்கிக் கொண்டு 
விரைந்து செல்கிறது . அப்போது அந்தக் கொடியிலிருந்து 
தோன்றும் காற்று சந்திரனையேஊஞ்சலாட்டுவது போல 
மேலும் கீழும் தள்ளுகிறதாம் , அது மட்டுமா ? ராகு 
சூரியனை விழுங்கவருகிறான் . அவனைத் தேரின் சக்கரங்கள் 
இழுத்து மசிக்கின்றன , சூரியனின் தேரில் பூட்டியுள்ள 
தேர்க்குதிரைகள் ஓடுகின்ற சிரமத்தினால் பெருமூக்சு விடு 
கின்றன . இந்த மூச்சுக்காற்று , மிகுந்த வேகம் கொண்ட 
ஆகாச கங்கையின் போக்கில் அலைமோதச் செய்கிறதாம் . 


120 


இத்தகைய சிறப்புடைய சூரியனின் தேரின் புறப்பாடு 
உங்களுக்கு அனைத்து மங்களங்களையும் அளிக்கட்டும் . 


अक्षे रक्षा निबध्य प्रतिसरवलयैर्योजयन्त्यो युगाय 

धूःस्तम्भे दत्तधूपाः प्रहितसुमनसो गोचरे कूबरस्य । 
चर्चाश्चक्र चरन्त्यो मलयजपयसा सिद्धवध्वस्त्रिसन्ध्यं 

चन्दन्ते यं द्यु मार्ग स नुदतु दुरितान्यंशुमत्स्यन्दनो वः ॥ ६७ 


अक्ष इति ॥ यस्मिन्प्रौढचक्र भ्राम्यति तदक्षं, रथावयवविशेषः, 
तस्मिन् अक्षे चिरभयसर्वापन्नदूर्वाङकुरव्यतिषिक्तेन सूत्रेण रक्षां निबध्य , 
ऊर्णसूत्रमिश्रप्रतिसरवलयाः तैः प्रतिसरवलयः । युगाम योजयन्त्यः, धूस्तम्भे 
यस्मिन् प्रदेशे स्तम्भः स धूस्तम्भः उषापुगेबन्धनस्थान तस्मिन् धूस्तम्भे दत्त 
धूपो याभिः ताः , दसधूपाः । कूपरस्य रथमुखस्य गोचरे पहिताः विक्षिप्ता :, 
सुमनसः पुष्पाणि याभिः ताः प्रहितसुमनसः स्त्रियः सुमनसः पुष्पामित्यमरः । 
मलयजेन पवनेन चण्डेन वारिणा चक्रे रथाङगे चर्चा पूजां दधत्यः सिद्धाः 
वध्वः सिद्धवध्वः, धुमार्गे आकाशमार्ग, यं स्यन्दनं, त्रिसन्ध्यं सन्ध्यात्रये , 
वन्दन्ते स्तुतिं कुर्वन्ति । अंशुमत्स्यन्दनं सूर्यस्य रथः, वः युस्माकं , दुरितानि 
पापानि, नुहतु अपसरतु । 


६७ 


அக்ஷே ரக்ஷாம் நிபத்ய ப்ரதிஸரவலயை : 

யோஜயந்த்யோ யுகாக்ரம் 
தூ : ஸ்தம்பே தத்ததூபா : ப்ரஹிதஸுமநஸோ 

கோசரே கூபரஸ்ய | 
சர்ச்சாச்சக்ரே சரந்த்யோ 

மலயஜபயஸா ஸித்தவத்வ - ஸ்த்ரிஸந்த்யம் 
வந்தந்தே யம் தீயுமார்கே ஸ நுதது 

துரிதா நி அம்சுமத் - ஸ்யந்தநோ வ : 1 


67 


121 


சூரியனின் தேரை , சித்த புருஷர்களின் மனைவியர் 
மூன்று காலங்களிலும் வழிபடுகின்றனர் . அவர்கள் 
வழிபடும் போது தேரின் அச்சுகளில் , மங்களங்களை நல்கும் 
ரக்ஷைக் கயற்றையும் , அத்தேரின் நுகத்தடி 

நுணியில் 
ப்ரதிஸரம் என்ற மங்கள சூத்திரத்தையும் கட்டுகிறார்கள் . 
தேரின் துணையொத்திருக்கும் மரத்திலமைந்த சுமைக் 
காலில் சாம்பிராணி போட்டு தூபம் காட்டுகிறார்கள் . 
அத்தேரின் நுகத்தடியில் மலர் சாத்துகிறார்கள் சந்தனக் 
குழம்பால் சக்கரத்தை அபிஷேகம் செய்கிறார்கள் . 
இத்தகைய புனிதத் தன்மை வாய்ந்த சூரியனின் ரதம் 
உங்களுடைய பாவங்களை அழிக்கட்டும் . T : TFW : என்றால் 
ரதத்தை பூட்டவிழ்த்து நிறுத்தி வைக்கும்போது முன்புறம் 
சாயாமல் இருப்பதற்காக நுகத்தடியின் கீழே வைக்கப் 
படும் சுமைக்கால் ( மூக்கணம் ) . 


उत्कीर्णस्वर्णरेणुर्वतखुरदलिता पार्श्वयोः शश्वदश्व 

रश्रान्तभ्रान्तचक्रक्रमनिखिलमिलन्नेमिनिम्नाभरेण । 
मेरोमर्धन्यद्य वो विघटयतु रखेरेकवीथीरथस्य 

खामोदुक्ताम्बुरिक्तप्रकटितपुलिनोद्ध सरा स्वर्धनीव ॥ 


E5 


அ அகராதTa : Ta < a Farar + qqsa TA || 


TIT : Som : धूतः , स्वर्णरेणुः सुवर्णधूलिः यस्य स . उत्कीर्ण 
ச g: 3417 THITS | STRT € fiftar | Fr : } fr: Tar: 
वेगवन्तः ते च ते खुराश्च तै : करणै । दलिता चूर्णिता उभयत्र समानम् । 
பர பரா அசா | 

भ्रान्तं घूर्णितं च तत् चक्र च 
तस्य, क्रम गति , तेन निखिलं सर्व , मिलन्ती भूमौ निमज्जती सा च सा 
P3 Tu fal, TIRTTHIFTTA + qfifarfm ?ffai | I437 


சூரி - 16 


122 


समानम् । स्वस्य ऊष्मणा उटुक्त उद्धृतं च तत् अम्बु तेन रिक्तं खोष्मो 
दुक्ताम्बुरिक्त प्रकटितं पुलिनं यस्याः सा च सा उधूसरा पाण्डुरा 
खोष्मादुक्ताम्बुरिक्तप्रकटितपुलिनोधूपरा स्वर्धनी आकाशगङगेव स्थिता । 
रवेः सूर्यस्य एका च सा वीथी च एकवीथी, मेरोः मूर्धनि शिरसि , 
युष्माकं , अघं पापं, विघटयतु विनाशयतु ॥ 


EE 


உத்கீர்ண - ஸ்வர்ணரே நு : - த்ரு தகுர தலி தா 

பார்ச்வயோ : சச்வ தச்வை : - 
அச்ராந்த - ப்ராந்தசக்ர - க்ரம் 

நிகில- மிலந்நேமி- நிம்நா பரேண I 
மேரோர் - மூர் தன்யத்யம் வோ 

விகடயது ரவே : - ஏகவீ தீர தஸ்ய 
ஸ்வோஷ்மோ துக்தாம்புரிக்த 

ப்ர கடித புலி நோத்தூஸரா ஸ்வர்து நீவ 


68 


பழங்காலத்துச் சாலைகளில் வண்டிகளின் சக்கரம் 
மண்ணில் ஆழப்பதிந்து , சுவடு போட்டிருக்கும் . அதை 
மனதில் கொண்டு கவி இங்கே வர்ணிக்கிறார் . 


சூரியனுடைய ரதத்திற்கு ஒரே சக்கரம்தான் , அது 
மேரு பர்வதத்தின் முகட்டில் தினந்தோறும் செல்வதால் 
ஆழப் பதிந்து சுவடு போட்டிருக்கிறது அந்தச் கவட்டின் 
முன்னே செல்லும் குதிரைகளின் குளம்படிகள் தங்கப் 
பாறைகளை உடைத்துத் தூளாக்க , அந்தத் தூள்கள் அச் 
சுவடுகளில் வீழ்கின் றன . ஓயாமல் ஓடிச் சுற்றுகின்ற கன 
மான தேர்ச்சக்கரத்தின் பதிவினால் , பள்ளமாகிவிட்ட 
சுவடு எப்படி இருக்கின்றதென்றால் , சூரிய வெப்பந்தாக்கி 
நீர்வற்றிப் போய் ஆழமான மணற் போக்குள்ள தேவ 
லோகத்துக் கங்கை போல் உள்ளது . 

அத்தகைய : TY 
விரதத்தின் ஒற்றைச் சுவடு உங்களுடைய பாபங்களை 
அகற்றட்டும் . 


123 


गन्तुं नाकालयानामनिशमनुयतां पद्धतिः पङ्क्तिरेव 

क्षीदो नक्षत्रराशेः अकृशरथमिलच्चक्रपिष्टस्य धूलिः । 
हेपाहादो हरीणां सुरशिखरिदरीः पूरयन्नेमिनादो 

यस्याव्यात्तीव्रभानोः स दिवि भुवि यथा व्यक्तचिह्नो रथो कः । 


गन्तुमिति ॥ अनिशं सर्वदा । गन्तुगमनागमनम् । अनुयतां 
प्राप्नुवताम् । नाकः आलयो येषां ते ; तेषां नाकालयानां या पङक्तिः सैव , 
यम्य रथस्यपद्धतिः मार्गः । अकृश : प्रभूतः अकृशश्चासौरथश्च तेन मिलितं 
युक्तं च तत् चक्र च तेन पिष्टं चूणितं तम्य अशरयमिलच्चक्रपिष्टस्य । 
नक्षत्रराशेः नक्षत्रसमूहस्य क्षोदः एव । जात्यामेकवचनम् । 
धूलिः । सुशिखरिणः मेरोः । दरीः पूरयन् । हरीणां अश्वानाम् । 
हेषेव हादो नादो, यस्य रथस्य, नेमिः चक्रधारायाः सन्धिः. " चक्रधारा 

यथा दिवि व्यक्त चिह्न यस्य सः व्यक्तचिह्नः । 
तीव्रः भानुः यस्य, तस्य सूर्यस्य रथः । वः युष्मान् । अव्यात् पातु ॥ ६ ९ 


यस्य स्थस्य 


प्रतिर्नेमिः " इत्यमरः । 


கந்தும் நாகாலயா நாம் 

அநிசமநுயதாம் பத்ததி : பங்க்திரேவ 
டீதோ நக்ஷத்ரராசே : 

அக்ருச ரதமிலச்சக்ரபிஷ்டஸ்ய தூலி . ! 
ஹேஷா - ஹ்ராதோ ஹரீணாம் 

ஸுரசிகரிதரீ : பூரயந்நேமிநாதோ 
யஸ்யாவ்யாத்தீவ்ர - பாதோ : ஸ திவி புவி 

யதா வ்யக்தசிந்நோ ரதோ வ : !! 


69 


மனிதர்கள் அடிக்கடி நடப்பதால் அவர்களது கால் 
பட்ட இடம் ( புல்கூட முளைக்காமல் நடைபாதையாக ) 
பூமியில் அடையாளமாக இருக்கும் . தேவருலகில் வாழும் 


124 


என்று 


தேவர்கள் சூரிய தேவனை எப்பொழுதும் வரிசையாக 
நின்று தொழுகின்றனர் . அந்த தேவர்களின் வரிசையை 
வைத்தே து 

சூரியனின் 

தேர்ப்பாதை 
அடையாளம் கண்டுவிடலாம் . இது மட்டுமா ? பூமியில் 
தேர் வேகமாக ஓடினால் , அந்தத் தேருக்குப் பின் புழுதிப் 
படலம் வானில் காணுமல்லவா ? 

இதைப்போலவே 
சூரியனின் தேர் சென்றபின் (மறைந்தபின் ) தேர்ச்சக்கரத் 
தில் அகப்பட்டுப் பொடியான நக்ஷத்திரங்களே புழுதிப் 
படலமாகத் தெரிகிறது . 

சூரியனின் கனமான ே 

தேரை 
இழுத்துக்கொண்டு ஓடுகின்ற குதிரைகளின் கனைப்பும் , 
இடியோசை போன்ற தேரொலியும் மேருமலையிலுள்ள 
குகைகளில் எதிரொலிக்குமாறு செய்யும் சூரியனின் ரதம் 
உங்களைக் காக்கட்டும் . 


निःस्पन्दानां विमानावलिविततदिवां देववृन्दारकाणां 

वृन्दैरानन्दसान्द्रोद्यममपि वहतां विन्दतां वन्दितुं नो । 
मन्दाकिन्याममन्दः पुलिनभृति मृदुर्मन्दरे मन्दिराभे 

मन्दारैर्मण्डितार दधदरि दिनकृत्स्यन्दनः स्तान्मुदे वः ॥ ७० 


निष्पन्दानामिति ॥ यदि दिनकृत्स्यन्दनः सूर्यस्थः, निष्पन्दाना 
FATi fAIR }TITIHIT72 ; H , f + [ 53R 51: அகன் 
* : 7si fKEE [ Cr=fafarfars | आमन्देन हर्षेण सान्द्रः उद्यम : 
उद्योगी यस्मिन् कर्मणि तत् आनन्दसान्द्रोद्यमम् । वहतां प्राप्नुवतामपि , 
देववृन्दारकाणां देवश्रेठानाम् । बन्दे: वन्दितुं स्तोतुं विन्दता न विजानता 
रथमिति भावः । पुलिनं सकतं विभीति पुलिनभृत् तस्यां पुलिनभृति 
मन्दाकिन्यां अमन्दः अतिजवः मन्दिरामे गहोपमे मन्दरे मन्दरपर्वते, मृदुः 
ஜா f , R : RTISge :, fD371: fs +yfsr: NI : TTA என 


125 


तत् मण्डितारं अरा : अभ्य सन्तोति अरि , रथचक्र दधत् सः दिनकरस्यन्दनः । 
7 : 36H54 | Ti 3 || 


G : - ஸ்பந்தா நாம் விமா நாவலி . 

விதததிவாம் தேவவ்ருந்தாரகாணாம் 
வ்ருந்தை : - ஆநந்த - ஸாந்த்ரோத்யமமபி 

வறதாம் விந்ததாம் வந்திதும் நோ | 
மந்தாகிந்யாம் - அமந்த : புலி நப்ருதி 

ம்ருதுர்மந்தரே மந்திராபே 
மந்தாரை : - மண்டிதாரம் தததரி 

திநக்ருத் - ஸ்யந்தந : ஸ்தாந்முதே வ : | 


70 


இந்த சுலோகத்தில் சூரிய ரதத்தின் வேகத்தைக் குறிப் 
பிடுகிறார் . 
பெரிய மாடங்களைக் கொண்டு 

கொண்டு அதில் வாழும் 
தேவர்கள் , மகிழ்ச்சி பொங்க சூரியனைக் கண்டு வணங்க 
விமானங்களில் செல்கின்றனர் ஆயினும் , அவர்களால் 
வணங்க முடியாத எட்ட த்தில் இருக்கிறான் சூரியன் . 

. 
காரணம் , சூரியனின் ரதவேகமே . சூரிய ரகத்தைத் 
தொடர்ந்து தேவ விமானங்கள் செல்ல முடியாமல் அவை 
ஆங்காங்கே நின்றுவிடுகின்றன . இவ்வளவு வேகமுடன் 
செல்கின்ற ாதம் ஆகாச கங்கையான மந்த கினி மணற் 
பரப்பில் கட வேகம் குறையாமல் செல்லும்பே தே நகரம் 
போலக் காணப்படும் மந்தர 

மலைக் குன்றின் முகடு 
களிலும் , குகைகளிலும் மெல்ல மெல்லச் செல்கின்றது 
இத்தகைய சிறப்புடையதும் மந்தார மலர்களால் 
அலங்கரிக்கப்பட்டதுமான சூரியனின் ரதம் உங்களுக்கு 
மகிழ்ச்சியை அளிக் + ட்டும் . 


இங்கு விமானங்கள் போலவு , தெருக்கள் போலவு 
மிருப்பது மந்தர மலைக் குகைகளும் , குன்றுகளும் , 
பொதுவாக ஒரு ரதம் நகரங்களில் செல்லும் போது , அங்கு 
சாணப்படும் ஜன நெரிசலின் காரணமாகவும் , குறுகிய 


126 


தருக்களின் காரணமாகவும் , மெல்ல மெல்லச் செல்லும் . 
ஆயினும் அதே ரதம் ஜன சஞ்சாரமற்ற வெட்டவெளி 
களில் வேகமாகச் செல்லும் . இதைக் கருத்தில் கொண்டு , 
ரத சஞ்சாரம் , ஜன சஞ்சாரமற்ற மந்த கினி மணற் 
பரப்பில் , விரிந்துபடர்ந்தும் ; மாடமாளிகை போலுள்ள 
மந்தர மலைக் குன்றுகளில் விரிந்து படர முடியாமலும் 
உள்ளது . இதனை மெல்ல மெல்லச் செல்லும் சூரிய ரதம் 
என்று குறிப்பிடுகின்றார் கவி , 


चक्रो चक्रारपङ्क्तिईरिरपि च हरीन् धूर्जटिवूर्वजान्ता 

नक्षं नक्षत्रनाथोऽरुणमपि वरुणः कूबरान कुबेरः । 
रह सङ्घः सुराणां जगदुपकृतये नित्ययुक्तस्य यस्य 

स्तोति प्रातिप्रमन्नाऽन्वहनहिमरुवेः सोऽवतात्स्यन्दनो वः ॥ ७१ 


चक्रीति ॥ जगतामुपकृतिः उपकारः तस्यै जगदुपकृतये । नित्य 
युक्तस्य नित्योधु क्तस्य स्यन्दनस्य । चकं अस्यास्तीति चक्री विष्णुः । 
चक्रे रथाङ्ग । अराणां पङक्तिः , स्तौति , हरिरपि इन्द्रापि, हरिनश्वान् 
स्तौति । धूर्जटिः शिवः धूश्च ध्वजाश्च तेषां अन्ताः धूर्ध्वजान्तान् स्तौति । 
नक्षत्राणां नाथः यः स चन्द्रः , वरुणोऽपि अपि शब्दः समुच्चये । अरुणं 
स्तौति । कुबेरः कूवराम उषा दण्डाग स्तौति । सुराणां सङ्घः समूहः । 
रंहः वेगम् । · स्तौति । प्रीत्या प्रसन्नः अहिमरुचेः सूर्यस्य स्यन्दनः, अन्वह 
प्रतिदिनम् । वः युष्मान् । अवतात् रक्षतु ॥ 


சக்ரீ சக்ரார - பங்தி : - ஹரிரபி ச 

ஹரீந் தூர்ஜடி : - தூர்த்வஜாந்தாத் 
அக்ஷம் நக்ஷத்ர நாதோ - அருணமபி 

வருண : கூபராக்ரம் குபேர : | 


127 


ரம்ஹ : ளங்க : ஸுராணாம் 

ஜகது பக்ருதயே நித்யயுக்தஸ்ய யஸ்ய 
ஸ்தௌதி ப்ரீதிப்ரஸந்ந : - அன்வஹம் - 

அஹிமருசே : ளோ ( அ ) வதாத் ஸ்யந்தநோவ || 71 


இந்த கலே கமும் ரதவர்ணனையே . சொல்லலங்கார 
மாக இந்த சுலோகத்தின் பதங்கள் அமைக்கப்பெற்றுள்ளது 
தனிச்சிறப்பு . 


தினந்தோறும் , அனைத்துலகங்களுக்கும் நன்மையைச் 
செய்வதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளது சூரியனின் ரதம் . 
இத்தகைய சிறப்பு மிக்க சூரியனின் ரதத்தையும் , அதன் 
உறுப்புக்களையும் தேவர்கள் துதித்து வழிபடுகின்றனர் . 
குறிப்பாக , தேர்ச்சக்கரத்தை - விஷ்ணுவும் ; இந்திரன் - 
குதிரைகளையும் ; சிவ பெருமான் - தேரின் நுகத்தடியில் 
பொருத்தப்பட்ட கொடிகளின் நுனியையும் ; சந்திரன் - 
இருசுக்கட்டையை ( அச்சு) யும் : வருணன் ( சூரிய சாரதியான ) 
அருணனையும் ; குபேரன் ஏர்க்காலின் 

நுனியையும் : 
தேவர்கள் தேரின் வேகத்தையும் , துதித்து வணங்கு 
சின்றனர் . இத்தகைய சிறப்புமிக்க சூரியனின் தேர் 
உங்களைக் காக்கட்டும்.. 


. 


பதங்கள் 


சுலோகத்திலுள்ள 

{ சொற்கள் 
யமகவணி என்ற சொல்லலங்காரத்தில் அமைந்துள்ளவை . 
இதில் கூறப்பட்டுள்ள தேவதைகளின் பெயர்களுக்கும் , 
ரதத்தின் உறுப்புக்களுக்கு உள்ள சொற்பொருத்தத்தை 
எடுத்துக் காட்டி , அவரவர்கள் அவ்வவற்றை வழிபடுவதாக 
அமைத்துள்ளார் கவி . 

உதாரணமாக ஹரி என்ற சொல் , 
ந்திரனையும் , தேரில் பூட்டியுள்ள குதிரையையும் , சக்ரீ 
என்னும் சொல் விஷ்ணுவையும் . தேர்ச்சக்கரத்தையும் , 
குறிக்கும் . இவ்விதமா 

இவ்விதமாகவே இந்த சுலே கம் முழுதும் 
வர்ணிக்கப்பட்டுள்ளது படித்து இன்புறுதற்குரிய 
சுலோகமாகும் . 


128 


नेत्राहीनेन मूले विहितपरिकरः सिद्धसाध्यैर्मरुद्भिः 

पादोपान्ते स्तुतोऽलं बलिहरिरभसाकर्षणाबद्धवेगः । 
भ्राम्यन् व्योमाम्बुराशावशिशिरकिरणस्यन्दनः सन्ततं वो 

दिश्याल्लक्ष्मीमपारामतुलितमहिमेवापरो मन्दराद्रिः ॥ 


७२ 


नेत्रहीनेति । न हीनः अहीनः तेन अहीनेन अधिकेन नेत्रा 
अरुणेन , अनूरुणा, मूले रथमूले, विहितः कृतः परिकरो युगाश्च बन्धनादि 
व्यापारो यस्य सः कृतः परिकरः । अन्यत्र नेत्रा रक्षकेन अहीनां सर्पाणां 
इन: स्वामीति शेषः, तेन अनेन मूले मन्दरपर्वतस्य अधाभागे, विहितपरिकरः 
करचालनप्रयत्नो यस्य सः, सिद्धाः साध्याः तः सिद्धममूहादिदेवः , पादानां, 
रथचरणानां, अन्यत्र प्रत्यन्तपर्वतानामुपान्ते समूहे, अलं अत्यर्थ , स्तुतः । 
बलमेषामस्तीति बलिनः ते च ते हरयः अश्वाश्च तेषां, रभसा वेगेन 
आकर्षणे आरोहणे, सति बद्धो वेगो यस्य सः बद्धवेगः, अन्यत्र बलं 
अभ्याऽस्तीति बली सचासौ हरिः विष्णुश्च तस्या रभसा वेगेन, अन्यत्सर्व 
समानम् । 

व्योम अबुराशिरेव तस्मिन् व्यामाम्बुराशौ । 
व्याघादीनां " इति उपमितसमासः व्योमपथाम्बुराशौ इत्यर्थः । ब्राम्यन् 
भ्रमं कुर्वन् उपयत्र समानमेतत् । अतुलित: असदृशः । महिमा महत्वं 
यस्य सः अतुलितमहिमा । उभयत्र समानम् । अपरो मन्दरादिरिव 

अशिशिराः किरणा यस्य सः तस्य अशिशिरकिरणस्य सूर्यस्य 
स्यन्दनः रथः सन्ततम् । क . युष्माकम् । अतुल्यां अधिकाम् । लक्ष्मी 
दिश्यात् ददातु ॥ 


" उपमितं 


स्थितः । 


. रथवर्णनं सम्पूर्णम् ॥ 


129 


நேத்ரா ஹீநேந மூலே விஹிதபரிகர : 

ஸித்தஸாத்யை : மருத்பி : 
பாதோபாந்தே ஸ்துதோ ( அ ) லம் 

பலி - ஹரி -ரபளா- கர்ஷணாபத்தலேக : ! 
ப்ராம்யந் வ்யோமாம்புராசாவசிசிரகிரண - 

ஸ்யந்தத : ஸந்ததம் வோ 
திச்யால்லக்ஷ்மீம் அபாராம் அதுலித 

மஹிமா இவ அபரோ மந்தராத்ரி : || 


72 


மந்தர 


ந்த சுலோகத்தால் சூரிய ரதத்திற்கும் 
மலைக்கும் ஒப்புமைப்படுத்தியுள்ளார் கவி , 


பெறுகிறது . 


இந்த சூரிய ரதம் மற்றொரு மந்தர மலை போலும் , 
அவயவக் 

குறைவுள்ள ( கால்களற்ற ) அருணன் கீழே , 
தேரோட்டியாகப் பணி செய்கிறான் என . 

மந்தர 
மலையிலோ அ நாகங்களின் தலைவனான வாசுகி என்ற 
தலைவனை என முன்னிட்டு பணி ஆற்றப்பெறுகிறது . சூரிய 
ரதமோ fers : வாழ்வில் எதை சாதிக்க வேண்டுமோ 
அதைச் சாதித்துவிட்ட மருத்துக்களால் 

காலடியில் 
வணங்கப் 

மந்தர மலையோ 

ஸித்தர் 
களாலும் , ஸாத்யர்களாலும் ( இவர்கள் இரு வகையான 
தேவர் பிரிவினர் ) கொண்டாடப்படுகிறது . சூர்ய ரதமோ 

if ( TE கன் வலிமை மிக்க குதிரைகளின் வேகத்தால் 
இழுக்கப்பட்ட வேகத்தையுடையது. 

மந்தரமலையோ 
மஹாபலி என்ற TERM 

அசுரன் 
தலைவனாகவும் , மஹாவிஷ்ணு ஒரு பக்கம் தலைவனாகவு 
மிருந்து இழுக்கப்படுகிறது . சூர்ய ரதம் ஆகாயக் கடலைக் 
கடைகிறது . மந்தர மலை 

பாற்கடலைக் 

கடைகிறது . 
அந்த மந்தர மலை மஹாலக்ஷ்மியைப் பெற்றுத் தந்தது . 

. 
சூரியர தம் உங்களுக்கு 

எல்லையற்ற செல்வம் என்ற 
லக்ஷ்மியை அருளட்டும் . 


ஒரு பக்கம் 


சூரி 


17 


130 


॥ अथ सूर्यमण्डलवर्णनम् ॥ 


यज्ज्यायो बीजमह्नामपहनतिमिरं चक्षुषामञ्जनं यद् 

द्वारं यन्मुक्तिभाजां यदखिलभुवनज्योतिषामेकमोकः । 
यदृष्टयाम्भोनिदानं धरणिरससुधापानपात्र महद्य 

दिश्यादीशस्य भासां तदविकलमलं मङ्गलं मण्डलं वः ॥ ७३ 


यदिति ॥ 

भासामीशस्य सूर्यस्य मण्डलं अहां दिवमानां ज्यायः 
श्रेष्ठं बिम्बं यन्मण्डलं अपहृततिमिरं चक्षुषामञ्जनं , यन्मण्डलं मुक्तिभाजां, 
पुरुषाणां योगिनां, द्वारं द्वाररूपम् । उक्त च " द्वाविमौ पुरुषौ लोके 
सूर्यमण्डल भेदिना " विति । यन्मण्डलं , अखिलानां सकलानां, भुवनानां 
लोकानां, ज्योतिषां तेजसां, एकं मुख्य, ओकः स्थानं , यन्मण्डलं वृष्टिः 
वर्षः तदम्भसा, निदानं मूलकारणं तत् भासां ईशस्य, अविकलं सम्पूर्ण 
मण्डलं , अलं अत्यर्थ , मण्डलं दिश्यात् ददातु ॥ 


७३ 


யஜ்ஜ்யாயோ பிஜமஹ்நாம் 

அபக்ருத - திமிரம் சக்ஷஷாமஞ்ஜநம் யத் 
த்வாரம் யந்முக்தி பாஜாம் யதகில புவந் 

@Surgani - 98 - CLDITE : । 
யத்வ்ருஷ்ட்யா - அம்போ நிதாநம் 

தரணி - ரஸ - ஸுதாபா நபாத்ரம் மஹத்யத் 
திச்யாதீசஸ்ய பாஸாம் ததவிகலமலம் 
மங்கலம் மண்டலம் வ : | 

73 


சூரிய மண்டல வர்ணனை 
இந்த சுலோகம் முதல் 80 ஆம் ஸ்லோகம் வரை சூரிய 
மண்டலத்தை வருணிக்கிறார் . 


131 


நாள் அல்லது தினம் என்று குறிப்பிடக் காரணமாக 
அமைவது சூரிய மண்டலமே கண்களில் தோன்றும் 
அந்தகத் தன்மையை ( திமிரம் என்னும் நோயை ) நீக்கு 
வதற்குரிய மருந்து போல ( கண்மை போல ) இருப்பதும் 
இந்தச் சூரிய மண்டலமே மோக்ஷத்தை அடைய விரும்பி 
யோகம் செய்யும் யோகிகளுக்கு மோக்ஷத்திற்குச் செல்லும் 
வாயிலாக இருப்பதும் இந்தச் சூரிய மண்டலமே அண்ட 
கோளங்கள் அனைத்திற்கும் ஒளி கொடுப்பதும் , இந்தச் 
சூரிய மண்டலமே அமிர்தமயமான மழை நீரைத் தாங்கி 
யுள்ள பாத்திரம் போலுள்ள சூரிய மண்டலம் பூமியின் 

அமுதத்தை உரிஞ்சி வைத்திருக்கும் கிண்டி 
பேழை - போல் உள்ளது . இத்தகைய சிறப்பு வாய்ந்த 
சூரிய மண்டலம் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் 
அளிக்கட்டும் . 


ஸாரமான 


யோகிகள் சூரிய மண்டலம் வழியாக, ஹிரண்ய கர்ப 
லோகத்தை அடைவார்கள் என்பது உபநிஷத்துக்களில் 
காணும் தத்துவம் . இக்கருத்தை மயூர கவியும் பின்பற்றி 
த்வாரம் யன்முக்தி பாஜாம் என்ற சொல்லாட்சியால் 
குறிப்பிடுகிறார் , 


वेलावर्धिष्णु सिन्धोः पय इव सदिवाोद्गताग्रथग्रहोडु 

स्तोकोद्भिन्नखचिह्नप्रसवमिव मधोरास्यमस्यन्मनांसि । 
प्रातः पूष्णोऽशुभानि प्रशमयतु शिरश्शेखरीभूतमद्रः 

पौरस्त्यस्पोद्गभस्तिस्तिमिततमःखण्डनं मण्डलं वः ॥ 


98 


aafi II 


सिन्धाः समुदस्य पय इव वेलया कालेन चर्धिष्णु 
वर्धशीलम् । यथा सिन्धुपयः वेलावर्धिष्णु तथा रविमण्डलमपि वेलावर्धिष्णु 
Tra : | TT TSETTA TITqH37 | அவன் பார் 
महाश्च उडूनि च अप्रयाणि च तानि महोइनि च । 

I - அன்பார் 


132 


अप्रयग्रहोडूनि यस्य तत् अर्धोद्गताप्रयाहोडु । स्तोको द्भिन्नः ईषद्व यक्तः 
स्वस्य रविमण्डलस्य चिह्वानां रश्मीनां प्रसवः उत्पत्तिर्यस्य तत् । प्रेरयेत् 
आदित्योदये सर्वे जनाः स्वकरसुव्यापारं कुर्वन्तीत्यर्थः । 

अन्यत्र मनांसि 
मुक्तानामिति शेषः । अस्यत् उत्सुकान्नयत् मधोः चैत्रमासस्य, आस्य 
मुखमिव स्थितम् । प्रातः पुरस्ताद्भवः पौरस्त्यः तस्य पौरम्त्यस्य पूर्वदिशि 
ATEgy : | अः उदयपर्वतस्य शिरसि शेखरीभूतं चूडामणीभूतं, 
उद्गता : गभस्तयः रश्मयोः यस्य तत् , उद्गभस्ति अत एव स्तिमितं सान्द्र 
अतिशयेन स्तिमितं स्तिमिततमं तच्च , तत् तमश्च , खण्डयति छिनत्ति 
खण्डितस्तिमिततमसः खण्डनं , पूष्णः सूर्यस्य मण्डलम् । 1 : THE 
अशुभानि प्रशमयतु ।। 


93 


வேலாவர்திஷ்ணு ஸிந்தோ : பய இவ 

ஸ - திவார்தோத்கத - அக்ரயக்ரஹோடு 
ஸ்தோகோத்பிந்ந - ஸ்வசிஹ்ந - ப்ரஸவமிவம் - 

அதோ : - ஆஸ்ய - மஸ்யந் - !மநாப்ஸி | 
ப்ராத : பூஷ்ணோ( அ ) சுபாநி ப்ரஸமயது 

சிரச்சேகரீபூதமத்ரே : 
பௌரஸ்த்யஸ்யோ த்கபஸ்தி - 

ஸ்திமிததம - கண்ட நம் மண்டலம் வ : | 


74 


சூரிய மண்டல உதயத்தினால் எத்தகைய இயற்கைக் 
காட்சிகள் நடைபெறுகின்றன என்பதை இக் கவிதையில் 
கவி தெரிவிக்கிறார் . 

கீழ்த்திசையில் தோன்றும் சூரிய மண்டலம் , உதய 
கிரியின் முடிச்சிகரங்களை அணி செய்யும் அலங்காரம் 
காணப்படுகிறது . 

மிகக் கனவிருளை , 
சூரிய மண்டலம் வானில் தோன்றி ( இருளை ) அழிக்கின்றது . 


போன்று 


133 


கடற்கரையை அகல வைக்கின்ற கடல் நீர் போல் , தினத் 
தின் காலத்தைப் பெருகச் செய்கின்றது . ( கலா , காஷ்டா , 
முகூர்த்தம் போல - நிமிஷம் , மணிகளைப் போல - காலத் 
தைப் பெருகச் செய்கிறது ) சூரிய மண்டலம் தோன்றி 
ஒளியை எங்கும் பரப்புகின்ற காரணத்தால் க்ரஹங்களை 
யும் , நக்ஷத்திரங்களையும் ஒளியிழக்குமாறு செய்கிறது . 
வளந்த காலத்தின் ப்ரவேசம் போல சூரிய மண்டல 
உதயத்தால் மலர்கள் மொட்டவிழ்க்கின்றன . இதனால் 
மக்கள் மனத்தை மோஹிக்குமாறுச் செய்கின்ற சூரிய 
மண்டலம் உங்களது பாவங்களை அழிக்கட்டும் . 


சூரிய மண்டலம் உதய பர்வதத்தின் உச்சிக்கு அணி 
யாக வெளிப்படும்போது கிரனங்களின் தாக்குதலால் 
திகைத்து நிற்கின்ற இருட்டை அகற்றுகின்றது . கடற் 
கரையை அகற்றி வளர்க்கின் றவாறே கடலின் நீர் 
பெருக்கம் போல , முன்னால் உதித்துவிட்ட கக்ரன் 
முதலான கிரகங்கள் நக்ஷத்திரங்களை ஒதுக்கி , வஸந்த 
காலம் தொடங்கும்போதே 

உள்ளங்களை 
மகிழ்விப்பது போலக் கிளம்புகின்ற சூரிய மண்டலம் 
காலையில் உங்கள் தீவினைகளை அகற்றட்டும் . 


மனித 


प्रत्युप्तस्तप्तहेनोज्ज्वलरुचिरचलः पद्मरागेण येन 

STIT : f SIT கரன் far fIFT | 
कालव्यालस्य चिह्न महिततममहामूनि रत्न महद्य 

द्दीप्तांशो प्रातरव्यात्तदविकलजगन्मण्डनं मण्डलं वः ॥ ७५ 

प्रत्युप्तमिति ॥ पद्मानां रागः इव रागो यस्य तत् तेन पद्मरागेण । 
दोप्तांशोः सूर्यस्य येन मण्डलेन । प्रातः तप्तं च तत् हेम सुवर्णं च तस्य 
IRATT SIFT : T R : என்ST5F , TT : 3 ( 277 :, TRICT : 
खचितः, यन्मण्डलं अलीनां भ्रमराणां, कुलं समूहः , तद्वत् शितेः नीलस्य 


134 


Sq |g : ss, 


अम्बरमेव , इन्दीवरं नीलोत्पलं तस्य अम्बरेन्दीवरस्य । 
किझल्कानां रजसाम् । पुनः समूहः । काल एव , व्यालः सर्पः, तस्य 
कालव्यालस्य अतिशयेन , महितः महिततमः सचासौ महामूर्धा च 
तस्मिन् महिततममहामूनि, चिह्न यन्मण्डलं महदनं दीप्तांशोः सूर्यस्य, 
अविकलानां सकलानां , जगतां, मण्डनं भूषणं मण्डलं , वः युष्मान् , 


& 621 ) IRI || 


७५ 


ப்ரத்யுப்த: - தப்த ஹேமோஜ்வலருசிரசல ; 

பத்மரா கேந யேந 
ஜ்யாய : கிஞ்ஜல்கபுஞ்ஜோ 

யதலிகுலசிதே : - அம்பர : - இந்தீவரஸ்ய 
காலவ்யா லஸ்ய சிந்நம் மஹிததம - மஹா . 

மூர்த்தி ரத்நம் மஹத்யத் 
தீப்தாம் சோ ப்ராதரவ்யாத 

ததவிகல ஜகந் - மண்ட நம் மண்டலம் வ : || 


75 


உதயமாகிறது . அதன் 


சூரிய மண்டலம் 

முதலில் 
அழகைக் கண்டு ரசிக்கிறார் கவி . 


பத்மராகக் கற்கள் பதித்த உருக்கிய தங்கம் போல் 
அல்லவா உதயகிரி பிரகாசிக்கிறது ! வண்டுகளின் கட்டத் 
தைப் போல் கருமை நிறமுடைய ஆகாசத்தில் தோன்றும் 
சூரிய மண்டலம் ( நீலோத்பல மலர் ) கருநெய்தல் மலரின் 
நடுவேயுள்ள ( கேசரங்களுடன் கூடிய ) சூலகம் போலல்லவா 
காட்சியளிக்கிறது ! 

காலமாகிய பெருநாகத்திற்கு 
அடையாளமான நாகமணியா ! உச்சி வேளையில் , இந்தச் 
சூரிய மண்டலம் சிரோரத்னம் போலவுமல்லவா காட்சி 
யளிக்கிறது ! அண்ட கோளங்களிலேயே மிகப் பெரியதும் , 
உலகினுக்குப் பூர்ணமான அலங்காரப் பொருளாகவும் 
காட்சி நல்கும் இந்தச் சூரிய மண்டலம் உங்களைக் 
காக்கட்டும் . 


135 


காலம் 


என்ற 


कालव्यालस्य चिह्न 

பெருநாகத்திற்கு 
அடையாளம் . 

சூரியன் 

உதிக்கும்போது அனைத்துயிர் 
களின் பிராணன் களை எடுத்துக்கொண்டே உதிக்கின்றான் 
அஸ்தமனத்தின் போதும் அந்தப் பிராணன் களை எடுத்துக் 

+ // TEL Liomp poor स सर्वेषां भूतानां प्राणानादायोदेति, स 
सर्वेषां भूतानां प्राणानादायास्तभेति Top Bau gii Upani ji 55 , 
துனா என்ற சொல்லாட்சியால் கூறப்படுகிறது . 


कस्त्राता तारकाणां पति तनुरवश्यायबिन्दुर्यथेन्दु 

विद्राणा हुक्मरारेरुरसि मुररिपोः कौस्तुभो नोद्गभस्तिः । 
वह्नः सापह्नवेव थुतिरुदयगते यत्र तन्मण्डलं वो 

मार्तण्डीयं पुनीतादिवि भुवि च तमांसि मुष्णन्महांसि ॥ ७६ 


कस्त्रातेति ॥ 

यत्र यस्मिन्गण्डले उदयगते उदयपर्वतं गते सति . 
अवश्यायस्य हिमस्य , बन्धुः हिममय इत्यर्थः । इन्दु . चन्द्रः तनुः क्षीणः 
सन् यदा यस्मिन्काले सापाह्न व द्युतिः दीपिउभयतीत्यर्थः । तारकाणां 
नक्षत्राणां. " क : स्त्राता का रक्षक " इति वचनम्य अकागो यथा न भवति 
तथा इन्दुः पतीत्यर्थः । स्मरारे : ईश्वरस्य , दृक ललाट लोचन, विद्राणा 
विगत त्राणा तेन अभिभूतेत्यर्थः । 

भुररिपोः कृष्णस्य , उरसि कौस्तुभः 
" कौस्तुभाख्यो मणिः ", उद्गता गभस्तिः दीप्तिः यस्य सः उद्दीप्तिः न 
भवति । वढेरपि द्युतिः सापलवेव अग्रसहि तेव दिविभुवि च तमांसीव, 
महांसि तेजांसि मुष्णन् । मार्तण्डस्य सूर्यस्य, इदं मार्तडीयम् । 

मार्तडीयम् । मार्तण्ड 
शब्दस्य वृद्धिर्यस्येत्यादिना वृद्ध संज्ञा वृद्धाच्छः इति छ प्रत्ययः । मण्डल , 
वः युष्मान् पुनीतात् ॥ 


136 


கஸ்த்ராதா தாரகாணாம் பத்தி 

தநுரவஸ்யாயபிந்துர்யதேந்து : 
வித்ராணா த்ருக்ஸ்மராரே : - உரஸி 

முரரிபோ : கௌஸ்து போ நோத்கபஸ்தி : | 
வஹ்நே; ஸாபஹ் நவேவ த்யுதி ; - 

உதயகதே யத்ர தந் - மண்டலம் வோ 
மார்த்தண்டீயம் புநீதாத் 

திவிபுவி ச தமாம்ஸி முஷ்ணந் - மஹாம்ஸி | 76 


அதன் 


சூரிய மண்டலம் உதயகிரியை அடைகிறது . 
தோற்றத்தைக் கண்ட கவியின் உள்ளத்தில் கற்பனையும் 
உதயமாகிறது . 


... 


சூரிய 


சூரிய மண்டலம் உதயமாவதால் இருள் மட்டும் தா ன் 
விலகுகின்றதா ? இல்லை இல்லை ஒளியுள்ள 
அனைத்துமே ஒளியிழந்து விடுகிறது . காரணம் 
மண்டலத்தின் பேரொளிக்கு முன் எத்தகைய ஒளியுமே 
பிரகாசிப்பதில்லை . சூரியன் உதயமானதும் அக்னி ( தீ ) 
ஒளியிழந்து விடுகிறது . லௌகீகமான அக்னிமட்டுமல்ல. 
சிவபெருமானின் முக்கண்களிலொன்றான நெற்றிக்கண் 
( நெற்றிக்கண் தீயின் வடிவம் என்பது புராணக் கருத்து ) 
ணும் அல்லவா ஒளியிழந்து விடுகிறது ! சூரிய மண்டல 
உதயத்தால் பனித்திவலை மெல்ல மெல்லக் கரைந்து 
மறைவதைப் போல இருளில் ஒளியுடன் பிரகாசித்த 
சந்திரனும் மெல்ல 

மெல்ல மறைந்து விடுகிறான் . 
நட்சத்திரங்களின் 

தலைவனான சந்திரனுக்கே இக்கதி 
யெனில் நட்சத்திரங்களை எவர் தான் காப்பாற்ற முடியும் ? 
அவையும் , ஒளியிழந்து மறைந்து விடுகிறது . திருமாலின் 
மார்பிலுள்ள கௌஸ்துப மணி யை பிரகாசத்திற்கு 
உ - தாரணமாகக் கூறுவர் . அந்த மணியும் ஒளியிழந்து 
விடுகிறதென்றால் சூரிய மண்டலத்தின் ஒளி எத்தகைய 
ஆற்றல் வாய்ந்தது ? 

ஆதலால் ஆகாசத்தின் இருளை 
அழிக்கும் சூரிய மண்டலம் ஒளியுள்ள பிற பொருட்களின் 


137 


ஒளிகளையும் மங்கச் செய்வதில் பெருமை வாய்ந்தது . 
இத்தகைய ஆற்றல் பெற்ற சூரிய மண்டலம் உங்களைப் 
புனிதமடையச் செய்யட்டும் , 


यत्प्राच्यां प्राक्चकास्ति प्रभवति च यतः प्राच्यसावुज्जिहाना 

दिद्ध मध्ये यदह्रो भवति ततस्वा येन चोत्पाद्यतेऽहः । 
यत्पयायेण लोकानवति च जगतां जीवितं यच्च तद्वो 
विश्वानुग्राहि विश्व सृजदपि च रवेर्मण्डलं मुक्तयेऽस्तु ।। 


७७ 


यदिति ॥ 


मण्डलं प्राध्यां दिशि प्राम्भवं चकास्ति द्योतत् । 
उज्जिहानात् उज्जिहतः यस्मान्मण्डलात् असो , प्राची पूर्वदिक , भवति 
उत्पद्यते, बन्मण्डलं अहः विवसस्य मध्ये , इद्ध दीप्तम् । तदा विस्तृत । रुक 
दीप्तिर्यस्य तत् , तेन तत रुचा, येन मण्डलेन अहः उत्पाद्यते यन्मण्डल 
पर्यायेण क्रमेण तु लोकान् अवति रक्षति यन्मण्डलं , जगतां जीवितं जनहेतु 
त्वाज्जीवनमित्युच्यते । कार्येण कारणोपचारः । उक्त च " आदित्याज्जायते 
वृष्टिः तुष्टाभवन्ति च प्रजाः " इति । अनेन मण्डलेन जीवितहेतुत्वमुक्तम् । 
यदपि मण्डलं विश्वमनुगृहीतं शीलं यस्य तत् विश्वानुमाहि अत एव 
विश्वसृजत् । अपि च समुच्चये तत् , रमण्डलं बः युष्माकं मुक्तये 
अस्तु । अनेन मन्डलस्य सृष्टिरक्षणादिकमुच्यते ॥ 


७७ 


யத்ப்ராச்யாம் ப்ராக்சகாஸ்தி 

ப்ரபவதி ச யத : ப்ராச்யஸாவுஜ்ஜிஹா நா - 
தித்தம் மத்யே யதஹ்நோ பவதி 

GET GLUS ONLINEGa( a) । 


मी --18 


138 


யத்பர்யாயேந லோகாந் - அவதி ச 

ஜகதாம் ஜீவிதம் யச்ச தத்தோ 
விச்வா நுக்ரா ஹி விச்வம் ஸ்ருஜதபி ச 

ரவே : - மண்டலம் முக்தயே ( அ ) ஸ்து | 


77 


சூரிய மண்டலம் எங்கே உதிக்கிறதோ அந்த ஆகாயப் 
பகுதி கிழக்குத் திசையாகிறது . கிழக்கே சூரியன் உதிக் 
கிறான் என்று கூறுகிறோம் . சூரியன் வளர்வதால் பகல் 
பகலாகிறது . பகலில் தான் சூரியன் விளங்குகிறான் என்று 
கூறுகிறோம் . அவன் உலகங்களைக் காக்கின்றான் . 
எப்படி ? உலகினருக்கு வேண்டிய அவசியப் பொருள் 
களைப் படைத்துக் காக்கிறான் . அவனே பிரபஞ்சத்திற்கு 
உயிராக இருக்கிறான் . பிரபஞ்சத்தைக் காத்து - தன் 
இருக்கையையும் அவசியமாக்கிவிடுகிறான் . உயிராக 
இருந்து , உலகைப் படைத்துக் காக்கும் , அருளுடைய சூரிய 
மண்டலம் உங்களை பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கட்டும் . 
ஒரே குழப்பமான பிரபஞ்சத்தின் காரண - காரிய சர்ச்சை 
யிலிருந்து உங்களை விடுவிக்கட்டும் . 


शुष्यन्त्यूढानुकारा मकरवसतयो मारवीणां स्थलीनां 

येनोत्तप्ताः स्फुटन्तस्तडिति तिलतुला यान्त्यगेन्द्रा युगान्ते । 
तच्चण्डांशोरकाण्डत्रिभुवनदहनाशङ्कया धाम कृच्छात् 

संहृत्यालोकमात्र प्रलघु विदधतः स्तान्मुदे मण्डलं वः ॥ ७८ 


Teaniffa || येन मण्डलेन युगान्ते प्रलयकाले उत्तप्ताः 
H - CHI:, HB3H44 : HBT :, quê BỊFHỈ 69ea | TT: KHI : 
माख्यः तासां मारवीणां । " तस्येदमित्यण प्रत्ययः । ओर्गण इति गुणः 
अवादेशः । जानपदेत्यादिना डीप स्थलीनाम् । 

சு : II : .அ g : 
सादृश्यं येषां ते अढानुकाराः । युगान्ते येन मण्डलेन , उत्तप्ताः सन्तप्ताः । 


139 


अग्रन्द्राः पर्वतश्रेष्ठाः तडित्युत्सरन्तः सन्तः तडित्यनुकारिशब्दः । तिल . 
तुलानां तिलप्रमाणतां यान्ति । अकाण्डे अकाले, त्रिभुवनानां त्रिजगतां, 
दहनाशङ्कया दहनभीत्या कृत्स्नं सकलं धाम तेजः संहृत्य संयम्य, प्रलघु 
अत्यल्पं, आलोकमात्र तेजोमात्र , दधतः, चण्डांशोः सूर्यस्य तन्मण्डलं वः 
युष्माक , मुदे सन्तोषायस्तात् ।। 


சுஷ்யந்த்யூடா நுகாரா மகரவஸதயோ 

மாரவீணாம் ஸ்தலீநாம் 
யேநோத்தப்தா ; ஸ்ப்புடந்த ; - தடிதி தில துலாம் 

யாந்த்யகேந்த்ரா யுகாந்தோ 
தச்சண்டாம் சோ : - அகாண்ட - த்ரிபுவந 

தஹநா சங்கயா தாம க்ருச்ராத் 
ஸம்ஹ்ருத்யா லோகமாதரம் ப்ரலகு 

விததத : ஸ்தாந்முதே மண்டலம் வ ; 1 


78 


முன் 


சுலோகத்தில் சூரிய மண்டலம் படைத்துக் 
காக்கின்றது , 

என்று கூறிய கவிஞர் , பரம்பொருளின் 
விருப்பத்திற்கிணங்க ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தை அழிக் 
கவும் திறன் பெற்றது என்றும் கூறுகிறார் . அத்திறன் 
பெற்றதாயினும் , பிரபஞ்சத்தைக் காக்கும் நேரத்தில் 
அழிக்கும் திறனை வெளிப்படுத்தாமல் அடக்கிக்கொண்டு 
வெளிச்சத்தை மட்டும் தருகிறது என்று இந்த சுலோகத்தில் 
கூறுகிறார் கவி . 


யுகத்தின் முடிவில் சூரிய மண்டலம் தனது முழுமை 
யான வெப்பத்தால் , மிகப் பெரிய நீர் நிலையான சமுத்தி 
ரத்தையே வற்றச் செய்து பாலைவனமாக்குகின்றது . இது 
மட்டுமா ? மிகவுயர்ந்தும் , விரிந்தும் , புனிதத் தன்மை 
களைக் கொண்ட 

மலைகளைத் தனது வெப்பத்தால் 
தடதட வென்று வெடித்து எள்ளு போல் பொடி செய் 
கின்றது . ஆனால் , இதே சூரிய மண்டலம் மூவுலகையும் 


140 


அழிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தும் , அந்த ஆற்றலை வெளிப் 
படுத்தாமல் , காலமற்ற காலத்தில் இவ்வுலகு அழிந்து 
விடுமோ ? என்று அஞ்சி தனது கருணையால் வெளிச்சத் 
திற்கு மட்டும் தேவையான மிகக் குறைந்த ஒளியையே 
வெளிப்படுத்துகின்றது அத்தகைய சூரிய மண்டலம் 
உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கட்டும் . 


उद्या द्यानवाप्यां बहुलतमतमःपङ्कपूरं विदार्य 

प्रोद्भिन्न पत्रपार्वेष्वविरलमरुणच्छायया विस्फुरन्त्या । 
कल्याणानि क्रियाद्वः कमलमिव महन्मण्डलं चण्डभानो 

रन्वीतं तृप्तिहेतोरसकुदलिकुलाकारिणा राहुणा यत् ॥ ७ ९ 

तथानेन रविमण्डलस्य कमलेन साम्प्रमुच्यते - उद्यदिति ॥ 
उद्यानवाप्यां अतिशयेन बहुलं बहुलतमं अतिसान्द्र तच्च तत् तमश्च : 
तदेव पङ्कपूरं पङ्कसङ्घ विदार्य विभिद्य, स्फुरन्त्या दीप्यमानया अरुणस्य 
सूर्यस्य, " मिहिरारुणपूषणः ” इत्यमरः । छाया कान्तिः तया अरुणायया । 
तत्र रक्तवर्णया पत्राणां वाहनानां पार्वेषु " पत्र वाहन पक्षयोः " इत्यमरः । 
अन्यत्र पक्षाणां कमलदानां पार्वेषु, अविरलं अतिमान्द यथा भवति 
तथा प्रोद्भिन्ने, अलीनां भ्रमराणां, कुलं समूह अनुकरीतीति अलिकुलानु 
कारिणा नीलवर्णेनेत्यर्थः । राहुणा असकृत् बहुशः तृप्ति हेतोः तृध्रमर्थम् । 
षष्ठीहेतु प्रयोगपीति षष्ठी । अन्वीत अनुगतं चण्डभानोः सूर्यस्य, 
महत् यन्मण्डलं वः युष्माकम् । कल्याणानि क्रियात् ॥ 


உத்யத்யுத்யா நவாப்யாம் பஹுலதமதம் : - 

பங்கபூரம் விதார்ய 
ப்ரோத்பிந்நம் பத்ர பார்ஸ்வேஷ - 

அவிரலம் - அருணச் சாய்யா வீஸ்ப்புரந்தயா | 


141 


கல்யாணாநிக்ரியாத்வ : கமலமிவ 

மஹந்மண்டலம் சண்டபா நோ : 
அந்வீதம் த்ருப்திஹேதோ : அளக்ருத் - 

அலிகுலா காரிணா ராஹுணா யத் !! 


79 


கீழ்வானில் சிவந்து தோன்றும் சூரிய மண்டலத்தைக் 
காணும் கவிஞர் தாமரைப் பொய்கையோ ! 
ஐயமுறுகிறார் . 


என்று 


தாமரைத் தடாகத்தின் சேற்றிலிருந்து தோன்றிய 
தாமரை , இலைகளுக்கிடையே மலர்ந்து தனது செய்மை 
வண்ணத்தை எங்கும் பரப்பி அழகிய காட்சியை நல்கும் , 
அப்போது தாமரை மலரிலுள்ள தேனைப் பருக கருத்த 
வண்டுகள் மொய்த்துத் தேனைப் பருகும் . இது அன்றாடம் 
தாமரைத் தடாகத்தில் நடைபெறும் காட்சி . இக்காட்சியை 
சூரிய மண்டலத்திற்கு உவமைப்படுத்திக் கூறுகிறார் 


மயூரகவி . 


என்று 


சூரிய மண்டலம் ( முன் சுலோகத்தில் கூறியபடி ) 
அவ்வளவு கொடியதோ என்று பயப்படவேண்டாம் .. 
மென்மையானதும் கூட . ஆகாய மென்ற நந்தவனம் . அதன் 
நடுவே குளிர்ந்த பொய்கை அதிலே இருள் என்னும் 
சேற்றுக் குழம்பை விலக்கிக்கொண்டு மலர்கிறது . சூரிய 
மண்டலம் என்ற தாமரை . 

தாமரையா 
சந்தேகிக்க வேண்டாம் , மென்மையுள்ள தாரைதான் . 
இல்லாவிடில் ( சாயா க்ரஊமான )) கிரஹத்தின் நிழல் 

ராகு . சூரியனை உரிஞ்சுவதற்காக அடிக்கடிச் 
சுற்றி வருமா ? 

தாமரையின் தண்மையில்லா விட்டால் 
வண்டு தான் மொய்க்க வருமா ? 

சூரிய மண்டலத்தின் 
கருணை . அத்தகையது . அது உங்களுக்கு மேன்மைகளை 
அளிக்கட்டும் . 


போன்ற 


चक्षुर्दक्षाद्विषो यन्न तु दहति परं पूरयत्येव काम 

नास्तं जुष्टं मरुद्धिर्यदिह नियमिनां यानपात्रं भवाब्धौ । 


142 


यद्वीतश्रान्ति शश्वद्भमदपि जगतां भ्रान्तिमभ्रान्ति हन्ति 
अध्नस्याव्याविरुद्धक्रियमपि च हिताधायि तन्मण्डलं वः ॥ ८० 


चक्षुरिति ।। दक्षस्य दक्षप्रजापतेः द्विषः शत्रोः ईश्वरस्य चक्षुर्यन्मण्डलं 
चन्द्रार्कवह्रिलोचनस्य , कामं मनोरथं न दहति । किन्तु , परं उत्कृष्टं यथा 
भवति यथा पूरयत्येव यत् , दक्षद्विषः ईश्वरस्य चक्षुः ललाटलोचनं कामं मारं 
दहत्येव न तु पूरयति | यन्मण्डलं नियमिनां, संसारसमुद्र यानपात्रमपि । 
मरुद्भिः देव : अस्तं निरस्तं भवति , किन्तु जुष्टं सेवितं , यानपात्र तु समुद्र 
मरुद्भिः वायुभिः अस्तं प्रेरितं । न विद्यते भ्रान्तिः यस्य तत् अभ्रान्ति हित 
यन्मण्डलं , शश्वत् सर्वदा भ्रमदपि बीता श्रान्तिः यस्य तत् वीतश्रान्ति सत् 
जगतां भ्रान्ति अज्ञानं हन्ति नाशयति लोके तावत् यः कश्चन सर्वदा भ्रमन् , 
जगतां भ्रान्ति नाशयितुं अलम् । 

विरुद्धा क्रिया यस्य तत् विरुद्धक्रियमपि 
हितमभीष्टमाधातुं शीलं यस्य तत् । बध्नस्य सूर्यस्य मण्डलम् । 


युष्मान् । अव्यात् रक्षतु ॥ 


॥ इति सूर्यमण्डलवर्णनं समाप्तम् ॥ 


சதுர் தக்ஷாத்விஷோ யந்ந து 

தஹதி பரம் பூரயத்யேவ காமம் 
நாஸ்தம் ஜுஷ்டம் மருத்பி : 

யதிஹ நியமிநாம் யா நபாத்ரம் பவாப்தௌ | 
யத்வீத ஸ்ராந்தி சஸ்வத்ப்ரமதபி ஜகதாம் 

ப்ராந்திமப்ராந்தி ஹந்தி 
ப்ரத்நஸ்ய - அவ்யாத் - விருத்த - க்ரியமபி ச 
ஹிதாதாயி தன் மண்டலம் வ: !! 

80 


1431 


பயமாக 


கா 


அதன் 


சூரிய மண்டலத்தின் 

கருணைப் பாங்கு மேலும் 
விளக்கப் பெறுகின்றது , 

இந்த சுலோகத்தில் . அதன் 
தன்மையையும் . காரியத்தையும் 

எண்ணினால் 
இருக்கிறது . அதனால் விளையும் பயனைக் கவனித்தால் 
கருணை தெரிகிறது என்கிறார் கவி . 

தக்ஷனைச் சுட்டெரித்த சிவபெருமானின் மூன்றாவது 
கண்ணல்லவா சூரிய மண்டலம் ? அந்தக் கண் காமனை 
எரித்ததாயிற்றே ! 

என்பறு நினைத்தால் பயமாக இருக் 
கிறது . ஆனால் , 

அதைக் லையில் வணங்கி என்ன 
வேண்டும் என்று வேண்டினா லும் , அருளுவது 
இயல்பு 63வது சுலோகத்தில் நினைவுக்கு வந்த ஏழு 
மண்டலங்கள் கொண்ட மருத்துக்கள் மிகவும் 

வேகம் 
ஆயினும் , அவற்றை சூரிய மண்டலம் 
அழித்து விடவில்லை . அந்த 

வாயு மண்டலத்தைக் 
காட்டிலும் வேகம் கொண்டது மனித மனம் . அதை 
அடக்கிய யோகிகளை உலகியல் கடலில் கவலையற்று 
சஞ்சரிக்க வைக்கும் இடமாகவும் உள்ளது சூரிய மண்டலம் , 

ஓயாமல் உலகைச் சுற்றிக்கொண்டே இருக்கிறது . 
அந்தச் சுற்றில் அகப்பட்டுக் கொண்ட பிரபஞ்சத்தில் 
விழுகின்ற ஜீவர்களின் தலைச்சுற்றலை - அக்ஞானத்தை 
விலக்கிக் தருகிறது . இப்படி தன் செயல் விரோதமாக 
இருக்க fax f% ஆனால் , அதன் பய உல தக்கு நன்மை 
பயப்பதாகவே ( Irrfa ) உள்ளது 

துவரை சூரிய மண்டல வள் 


கொண்டவை . 


ணனை 


|| STI TR || 
सिद्धः सिद्धान्तनिश्रः श्रितविधिविबुधश्चारणश्रादुगर्भ 

गीत्या गन्धर्वमुख्यैर्मुहुरहिपतिभिर्यातुधानैर्यतात्मा । 
सार्ध साध्यमुनीन्द्र म दिततममनोमोक्षिभिः पक्षपातात् 

प्रातः प्रारभ्यमाणस्तुतिरवतु रविविश्ववन्द्योदयो वः ॥ ८१ 


144 


" वन्दनं क्रियते सिद्ध " रिति सिद्धान्तेन उपनिषद्वाक्यरहस्येन 
मिश्र युक्त यथा भवति तथा । fas : ffs : ITIETYfqlf aiIST 
IT IS A fags < a h : f% affs fags : | : | 
चाटूनि प्रियवाक्यानि गर्भे यस्मिन् कर्मणि तत् । साध साध्यैः, अतिशयेन , 
मुदितं मुदिततम, मनो येषां ते च मुदिततममनसः ते च मोक्षिणश्च तः 
சாரா : | SIS : TIT = qq | T | ITSFFICI Ifras T : | 
यतात्मा यतः नियतः आत्मा यस्य सः । विश्वैः सकलजनैः , वन्धः स्तुत्यः 
37 ] xx | f : | 3 : IGRIT | T4T TAT II 

८१ 


ஸித்தை : ஸித்தாந்தமிச்ரம் 

ச்ரிதவிதிவிபுதை : - சாரணைச்சாடு கர்பம் 
கீத்யா கந்தர்வமுக்யை ; - முஹுரஹிபதிபி . 

யாதுதானை : யதாத்மா 
ஸார் தம் ஸா த்யை முநீந்த்ரை : முதிததமமநோ 

மோ V பி ; பக்ஷபா தாத் 
ப்ராத : ப்ராரப்யமாண ஸ்துதிரவது 

ரவி : விச்வவந்த்யோதயோ வ ; ! 


81 


சூரிய பகவானின் வர்ணனை 


உதிக்கின்ற சூரியனைக் கண்டு மக்கள் துதிக்கின்றனர் 
இவர்கள் மட்டுமா துதி செய்கிறார்கள் ? தேவர்களும் , 
முனிவர்களும் , யோகிகளும் துதிக்கின் றார்கள் . அவர்கள் 
எப்படியெல்லாம் துதிக்கின்றார்கள் என்பதை இந்த 
சுலோகத்தின் வாயிலாகக் கூறுகிறார் கவி . 


சித்த 

புருஷர்கள் உபநிஷத்தின் தத்துவங்கள் 
பொதிந்த துதிகளாலும் , தேவர்கள் வேத - சாஸ்திரங் 
களில் கூறப்பட்ட யாகாதிகாரியங்களுடன் சேர்ந்த துதி 
களாலும் தேவர்களின் ஒரு பிரிவினரான சாரணர்கள் 


145 


மிக்கதுமான 


சிறந்ததும் , கவி - நயம் 

துதிகளாலும் , 
கந்தர்வர்கள் இனிய கானத்தினாலும் , வாஸுகி , அதிதி , 
உஷன் முதலிய 

நாகராஜர்கள் தன்னடக்கத்தோடும் . 
ராக்ஷஸர்கள் பூஜைக்குரிய வஸ்த்துக்களாலும் , ஸா த்யர்கள் , 
முனிவர்கள் , மிகுந்த மனமகிழ்ச்சியுடனும் , யோகிகள் 
சூரியனிடம் ஒன்றிவிட்ட நிலையிலும் , துதி செய்கின்றனர் , 
இவ்விதம் அவரவர் தகுதிக்கும் , ஆற்றலுக்கும் தக்கவாறு 
உதிக்கும் போதே உலகினர் அனைவராலும் பூஜிக்கப் 
படுகின்ற சூரியன் உங்களைக் காக்கட்டும் . 


भासामासन्नभावादधिकतरपटोश्चक्रवालस्य तापा 

च्छेदादच्छिन्नगच्छत्तुरगखुरपुटन्यासनिःशङ्कटङ्कः । 
निःसङ्गस्यन्दनाङ्गभ्रमणनिकषणात्षातु वस्त्रिप्रकार 

तप्तांशुस्तत्परीक्षापर इव परितः पर्यटन्हाटकाद्रिम् ॥ 


८२ 


भासा आसन्नभावात् तापलिम्पत्वात् अतिशयेन अधिकः अधिकतरः , 
पटुर्यस्य तत् तस्य अधिकतरपटोः स्त्रियाः पुंवदित्यादिना पुंवद्भावः भासा 
तेजसा चक्रवालस्य समूहम्य तापात् अच्छिन्न अनवरतं गच्छन्तः तुरं 
गच्छन्तीति तुरगाः , अश्वा ( अच्छिन्नगच्छन्तः ) ते च ते तुरगाश्व , तेषां 
खुरपुटानि तेषां न्यासा: अप्रतिहता: निःशङ्काः ते च ते राश्च अच्छिन्न 
गच्छतुरगखुरपुटटङ्काः तैः छेदात् । निर्गतः सर्व सङ्गो यस्य तत् , 
स्यन्दनस्य, अङ्ग चक्र निःसङ्ग च तत् स्यन्दनाङ्ग च । तस्य भ्रमणं तदेव 
निकषणं तस्मात् निःसङ्गस्यन्दनाङ्ग भ्रमणनिकषणात् लोकेषु सुवर्णपरीक्षाकारस्तु 
तापच्छेदननिघर्षणेभ्यः सुवर्ण परीक्षते तद्वत् तत्परीक्षापरः इव परीक्षा नाम 
शुद्धिपरिज्ञानं, हारकादि मेरु परितः पर्यटन् तप्तांशुरादित्यः यः पातु 
कनकममौ तापात् , टः छेदात् , निकषणपाषाणे निकषणात् च परितः 


तस्व 


சூரி 


19 


146 


परीक्षन्ते तद्वदिति । सुवर्णगिरिं परितः पर्यटन्निति, " अभितः परितः समया 
FAT T [ qfaartisfa fi T TTT $ fi fasia || 

८२ 


பாஸாம் 

ஆஸந்ந பாவாத் - 
அதிக தரபடோ : - சக்ரவாலஸ்ய தாபாத் - 
சேதா தச்சிந்ந - கச்சத்துரக - 

குரபுடந்யாஸநி : சங்கடங்கை ; - 
நி : ஸங்கஸ்யந்த நாங்க - 

ப்ரமண - நிகஷணாத்பாது வஸ்த்ரிப்ரகாரம் 
தப்தாம்சு : - தத்பரீக்ஷா அபர இவ பரித : 

பர்யடந்ஹாடகாத்ரிம் ! 


. 


82 


சூரியன் நாள்தோறும் மேரு பர்வதத்தைச் சுற்றிச் 
சுற்றி வருகிறானே ! 

எதற்காக ? என்று சிந்திக்கி 
அதற்கான காரணத்தையும் கற்பிக்கின்றார் 
இந்த சுலோகத்தில் . 


றோர் 


மயூரகவி . 


சூர்நரியன் நாள் தோறும் மேரு பர்வதத்தைச் 

சுற்றி 
வருகிறான் , ஏன் தெரியுமோ ? மேருமலை தங்கமய 
மானது . அந்தத் தங்கம் சுத்தமான தங்கந்தானா ? என்று 
தெரிந்து கொள்ளவே அதனை தினமும் தேருடன் சுற்றி 
வருகிறான் . சுற்றிச் சுற்றி வருவதால் மட்டும் தங்கத்தைப் 
பரீக்ஷை செய்துவிடமுடியுமா ? தங்கத்தைப் பரீக்ஷை 
செய்ய மூன்றுவிதமான 

செயல்களை 

மேற்கொள்ள 
வேண்டும் , 1. நெருப்பில் காய்ச்சிய பின்னரே சுத்தமான 
தங்கத்தை அறிய முடியும் . அல்லது 2. உரைசிப் பார்த்து 
அறிய வேண்டும் . அல்லது 3. வெட்டிப் பார்த்து அறிய 
வேண்டும் இந்த மூன்று விதச் செயல்களால் தான் 
தங்கத்தின் தரம் அறியப்படுகிறது . 

இதே போலவே 
சூரியனும் மேருமலையின் தங்கத்தின் தரம் பார்க்கிறான் 
என்கிறார் கவி . எப்படியெனில் , மேரு மலையை மிக 
அருகில் சுற்றி வருவதால் , தனது வெப்பத்தால் தீயிலிடுவ 
தைப் போலக் காய்ச்சியும் , சூரியனின் குதிரைகள் குளம்பு 


147 


பதித்த கால்கள் தாக்கி அடிப்பதாலும் , சூரியனின் தேர்ச் 
சக்கரங்கள் வேகமாக உரசுவதாலும் இவ்விதம் மூன்று 
விதமாக மேரு பர்வதத்தின் முகடுத் தங்கத்தின் திறத்தைப் 
பரிசோதிப்பதற்காகத் தங்க மலையில் சுற்றிவருகிற 
ரியன் உங்களைக் காக்கட்டும் . 


नो शुष्कं नाकनद्या विकसितकनकाम्भोरुहं भ्राजितं तु 

प्लुष्टा नवोपभोग्या भवति भृशतरं नन्दनोद्यानलक्ष्मीः । 
नो श्रृङ्गाणि द्रुतानि द्रुतममरगिरेः कालधौतानि धौता 
नीद्धं धाम धुमार्गे मेदयति दयया यत्र सोऽर्कोऽवताद्वः ।। ८३ 

यत्र सूर्येऽस्मिन् छ मागें इद्ध दीप्तं अत्युमं स्वधाम तेजः, दयया 
प्रदयति मर्दन कुर्वति सति , नाकनद्याः, विकमितकनकाम्भोरुहं नो शुष्क , 
प्रत्युत भ्राजिनं तु ईषदातपोन्मेषतत्वाद्विराजितमेव । सदा नन्दनोद्यानलक्ष्मी: 
नन्दनस्य , इन्द्रस्य नन्दनाख्यस्य उद्यानस्य , शोभा न प्लुटा व दग्धा प्रत्युत 
भृशतरं उपभोग्येव भवति । मन्दमयूख विकसितकुसुमपल्लवाङकुरत्वादत्यन्तं 
त्रिदशानामनुभवयोग्येव भवति । तथा अमरगिरेः मेरोः कालधौतानि 
सौवर्णानि शृङ्गाणि नो द्रुतानि न विलीनानि । प्रत्युत द्रुतं शीघ्र धौतानि 

प्रत्यप्रधामोपसंहारस्य कर्षित तद्दोषनिराकरणमेव न केवलं 
सञ्जातं, महान् गुण एवाभूदित्यर्थः । सः अर्कः वः अवतात् ॥ ८३ 


ज्वलितानि । 


நோ சுஷ்கம் நாகநத்யா 

விகசிதக நக ( அ ) ம்போருஹம் ப்ராஜிதம் து 
ப்லுஷ்டா நைவோபபோக்யா 

பவதி ப்ருசதரம் நந்ததோ த்யா நலக்ஷ்மீ: 1 


1 . 


स इनोऽव्यावः ॥ 


148 


நோ ச்ருங்காணி த்ருதா நி 

த்ருத மமரகிரே : காலதௌதா நி தௌதா - 
நீத்தம் தாம த்யுமார்கே ம்ரதயதி 
தயயா யத்ர ஸோ ( s ) ர்கோ - அவதாத் - வ : || 

83 


சூரியன் அதிகமான வெப்பத்தையா நமக்கு அளிக் 
கிறான் ? சூரியனின் வெப்பத்தால் நமக்கு நன்மையா ? 
தீமையா ? என்பது குறித்து இந்த சுலோகத்தில் விளக்கு 
கிறார் கவி . 


இதன் 


... 


சூரிய 


சூரியன் தனது 

மிகக் கடுமையான வெப்பத்தை 
வெளிப்படுத்துகிறானே தவிர , அந்த வெப்பத்தினால் 
யாவருக்கும் நன்மையே தவிர தீமை இல்லை .. 
பயனாக உலகிலுள்ள மாசை அகற்றித் தூய்மை செய் 
கிறான் . 

உதாரணமாக , சூரியனின் மிகக் கடுமையான 
வெப்பம் தாக்குமானால் ஆகாச கங்கை வற்றிப் போயிருக் 
குமே ! அதற்குப் பதிலாக அதில் மலர்ந்துள்ள தாமரை 
களால் ஆகாசகங்கை அழகாகவல்லவா காட்சி தருகிறது ! 

இது மட்டுமா ? இந்திரனுடைய நந்தவனத்திலுள்ள 
மரஞ்செடிகள் 

வெப்பத்தால் காய்ந்திருக்க 
வேண்டுமே ! மாறாக அந்த நந்தவனம் காயவில்லையே ! 
செழுஞ்சுடர் விட்டுக் கிளர்ந்து கொண்டிருக்கும் தளிர்க 
ளுடன் மலர்களும் அல்லவா பூத்துக் குலுங்குகின்றன . இது 
மட்டுமா ? ... சூரியனின் வெப்பம் மிகக் கடுமையாக 
இருப்பின் தேவர்களின் பர்வதமான மேருசிகரம் உருகிப் 
போயிருக்குமே ! 

மாறாக 

அது தங்கமயமாக மின்னு 
கிறதே ! ஆகவே , சூரியன் தனது கடுமையான வெப்பத்தை 
ஆகாய வீதியிலேயே பரப்பும்போது , மிகவும் கருணை 
யோடு மென்மையாக்கி 

அகற்றி நன்மை 
களையே செய்கிறான் . இத்தகு ஆற்றல் பொருந்திய 
சூரியன் உங்களுக்கு அருள் புரிவானாக . 


மாசுகளை 


149 


ध्वान्तस्यैवान्तहेतुर्नभवति मलिनैरात्मनः पाप्मनोऽपि 

प्राक्पादोपान्तभाजां जनयति न परं पङ्कजानां प्रबोधम् । 
कर्ता निःश्रेयसानामपि न तु खलु यः केवलं वासराणां 

सोऽव्यादेकोद्यमेच्छाविहितबहुबृहद्विश्वकार्योऽर्यमा वः ॥ ८४ 


ध्वान्तस्यैव मलिनः मलीमसः यः आस्तां सः, एक एव आत्मस्वरूपं 
यस्य तस्य ध्वान्तस्यैव योजन परं न केवलं अन्तर्हेतुर्भवति नाशकारणं भवति , 
किन्तु प्राक ततः पूर्वमेव, मलिनैरात्मनः पाप्मनोऽपि पापस्याप्यन्तहेतुर्भवति 
तथोपजातामेवपरं, केवलं प्रबोधं निजभावं न जनयति किन्तु ततः प्रागेव 
पादोपान्तभाजामपि स्वचरणपर्यन्तगतानां भक्तानामपि , प्रबोधं तत्वज्ञानं 
जनयति, तथा वासराणां अहां एव न केवलं कर्ता, अपि तु ततः प्रागेव 
निःश्रेयसानामपि आश्रित जनस्य मोक्षप्रदत्वात् । शब्दः खलु शब्दश्च । 
वाक्यालङ्कारार्थः । एवं एकोद्यमेच्छाविहितबहुबृह द्विश्वकार्यः एकोद्यमेच्छा 
उदयाख्यस्यैकोद्यस्येच्छा, विहितानि अनुष्टितानि , बहूनि अनेकानि बृहन्ति 
गुरूणि, विश्वस्य कार्याणि ध्वान्तध्वंमादीनि येन सः तथोक्तः अर्यमा वः 


अव्यात् ।। 


த்வாந்தஸ்யைவ - அந்தமேதுர்ந பவதி 

மலிநை : - ஆத்மந : பாப்மநோ ( அ ) பி 
ப்ராக்பாதோ பாந்தபாஜம் 

ஜநயதி ந பரம் பங்கஜா நாம் ப்ரபோ தம் | 
கர்தா நி : ச்ரேயஸா நாம் - அபி 

கலு ய : கேவலம் வா ஸராணாம் 
ஸோ ( அ )வ்யாத் - ஏகோத்யமேச்சா 
விஹிதபகுப்ருஹத் - விச்வகார்யோ ( அ )ர்யமா வ : || 


150 


சூர் 

நரியனின் செயல் தனித் தன்மையானது என்று கூறு 
கிறார் மயூரகவி . 


நாள் 


மிகக் கடுமையான இருளை மட்டும் 

இருளை மட்டும் அவன் நீக்க 
வில்லை . பக்தர்களின் பாவங்களையும் நீக்குகின்றான் . 
கீழ்த்திசையில் தாமரைகளை மட்டும் மலரச் செய்ய வில்லை. 
விடியுமுன்னே தன் திருவடி தொழுது காத்து நின்றவர் 
களின் 

உள்ளங்களையும் மலர்விக்கின்றான் . 
என்னும் தினத்தை மட்டும் அவன் தோற்றுவிப்பதில்லை . 
தனது அடியார்களுக்கு நிகரில்லா 

மேன்மைகளையும் 
அருளுகிறான் . அவன் செய்வதென்னவோ ஒரு முயற்சி 
தான் உதயமாவது என்பது . அதன் விளைவுகள் எல்லாம் 
உலகுக்கு நன்மையாகவே நிறைகின்றன . அத்தகைய 
சூரியதேவன் உங்களைக் காக்கட்டும் 


लोटॅल्लोष्टाविचेष्टः श्रितशयनतलो निःसहीभूतदेहः 

सन्देही प्राणितव्ये सपदि दश दिश : प्रेक्षमाणोऽन्धकारम् । 
निःश्वासायासनिघ्नः परमपरवशो जायते जीवलोकः 

शोकेनेवान्यलोकाभ्युदयकृति गते यत्र सोऽर्कोऽवताः ॥ ८५ . 


यत्र अर्के सूर्य, अन्यलोकाभ्युदयकृति -- अन्ये च ते लोकश्च , तेषां 
अभ्युदयं करोतीति, तादृषिधे सति । भूलोकादितरलोकानामभ्युदयकरणे 
प्रवृत्ते सति । जीवलोकः प्राणिसमूहः शोकेनैव लोठन् लुठन् भूमौ पतिस्श 
TAGS : qfssam :, tafsag : | विविधा च सा चेष्ठा यस्य स : 

isri faE ; I f3TNTET :, fari STATES F : | fir 
भूतहेहः, परवशीभूतकायः, देहमपि सोढुं न समर्थ इत्यर्थः । प्राणितव्ये , 
O , Fi , a l Tafs TEgy !, raft , TT fr :, 


1 , fry : ( E ). 


2. கான் ( E ), 


151 


निश्वास एवं 


अन्धकार प्रेक्षमाणः , पश्यन् । अन्धकारीभूताः दश दिशः पश्यतीत्यर्थः । 
FRT 3]</3/# Fie :, frare) arara : frvarESISTT அ[a T27, 
तस्य निघ्नः अधीनः । निश्श्वासायासनिष्ठ इति वा पाठः । 
आयासः, तत्र निष्ठा तात्पर्य यस्य सः । परमपरवशः, परमं अत्यर्थं परवशः , 
faas : 7/27 | * : அக : 7 : 177IT YEFIT TRT I arset 
तपन्नुदेति सर्वेषां भूतानां प्राणानादाय उदेति , असौ योऽस्तमेति सर्वेषां 
भूतानां प्राणानादाय अस्तमेतीति श्रुतेः । जीवलोकः सूर्ये उदयं राते 
जीवति , अस्तं गते अस्तमेति उपपलम् ॥ 


EU 


லோடன்லோஷ்டா விசேஷ்ட : 

ச்ரிதசயநதலோ நி : ஸஹீபூததேஹ: 
ஸந்தேஹீ ப்ராணிதவ்யே ஸபதி தச திச : 

ப்ரேக்ஷமாணோ ( அ ) ந்தகாரம் 
நி : ச்வாஸாயாள நிக்ந பரமபரவசோ 

ஜாயதே ஜீவலோக: 
சோகே நேவாந்யலோகா ( அ ) ப்யுதயக்ருதி 

கதே யத்ர ஸோ ( அர்கோ( அ )வதாத்வ : || 85 


சூரியனுடைய பாதுகாப்புக்குட்பட்டது 
பூலோகம் மட்டும் தானா ? அல்லவே ! மற்ற உலகங் 
களும் உள்ளனவே ! WaiT ITqsfari - மற்ற உலகங் 
களுக்கு எழுச்சியளிப்பதற்காக சூரியன் சென்றுவிட்ட 
போது நம் கதி என்ன ? 

கூறுகிறார் கவி . 


+ 


பத்துத் திசைகளிலும் இருள் சூழ்ந்து 

விடுகிறது . 
( fix : அகா :) சுற்றுமுற்றும் பார்க்கிறோம் . 

திசை 
என்னவென்றே தெரியவில்லை. 

நமது உடல் நமக்கே 
தாங்கமுடியாமல் பாரமாகிவிடுகிறது . ( f : :) ; 
படுத்துவிடுகிறோம் (faTURES:) உயிரோடு இருக்கிறோமா 
என்பது நமக்கே , சந்தேகம் . ( சாரி எரிகள் ) ஓட்டாஞ்சில் 


152 


Gurav aip phav 4Gprio ( लोष्टाविचष्ठः लोटन् ) For ST 
GFivara For Gp ufluolaimav. ( परमपरवशः) CHITECEDDI 
B/ Day की PG Elapii OLIBEPE GAIB pTib. (शोकेन 
निःश्वासायासनिष्ठः ) ACUT உணர்கிறோம் 

சூரியனின்றி 
நமக்கு வாழ்வில்லை என்று அத்தகைய சூரியன் உங்களைக் 
காக்கட்டும் . 


क्रामल्लोलोऽपि लोकाँस्तदुपकृतिकृतावाश्रितः स्थैर्यकोटिं 

नृणां दृष्टिं विजिमां विदधदपि करोत्यन्तरत्यन्तभद्राम् । 
यस्तापस्यापि हेतुर्भवति नियमिनामेकनिर्वाणदायी 

भूयात्स प्रागवस्थाधिकतरपरिणामोदयोऽः श्रिये वः ॥ ८६ 


तथा लोकस्य 


अयमत्र विरुद्धालङ्कारः । लोलश्चञ्चलो भूत्वा लोकान् क्रामन्नपि 
य : तदुपकृतिकृतौ तेषां लोकानामुपकारकरणे आस्थितः । स्थैर्यकोटिरुत्कर्षः । 
सख्याया अति प्राप्त दाढोत्कर्षः लोकोपकृतिकृती अतीव दाढयं गत 
इत्यर्थः । लोकातिक्रमकारिणः तदुपकारिस्वं विरुद्धम् । 
स्थैर्यस्योत्कर्षस्थानमपि विरुद्धम् । नणां दृष्टिं विजिह्मां विदधेदपि नराणा 
मीक्षणं अत्युप्रतेजसाभिमुखवीक्षणासमर्थ कुर्वत्रपि यस्तामन्तः अत्यन्तभद्रां 
करोति आलोकदानात् अन्धतमसध्वंसेनातीव शोभनां करोति । दृष्टे 
विजिंमताकरणं भद्रवारणं च विरुद्धम् । तथा तापस्य हेतुरपि योगिनां 
नियमिनामेकनिर्वाणदायीभवति । एक निर्वाणं निरपेक्षसुख परमानन्दमोक्षः 

ताप इत्युक्ते मनस्तापागम्यते । तद्धेतुभूतस्य परसुखदायित्वं 
विरुद्धम् । प्रागवस्थाधिकतरपरिणामोदयः पूर्वमुच्यमानाः, अवस्थाः 


इत्यर्थः । 


153 


प्रागवस्थाः लोकाक्रमण, दृष्ठिविजिहताकरण, तापहेतुत्वं , चेति प्रागवस्थाभ्यो 
प्यधिकतराणां परिणामानां विपाकानां कालोपकारः दृष्टेः भद्राकरणमेव 
निर्वाणदायित्वमित्येवरूपाणामवस्थान्तराणामित्यर्थः । अथवा प्रागवस्था उदय 
समयात्प्राक स्वमण्डलपरिणामः तदतिरिक्तमण्डलपरिणामः उदयो यस्य सः । 
उदय समये बृहन्मण्डलोपि भवतीति । सोऽर्कः, वः श्रिये संपदे भूयात् ॥ 


க்ராமல் லோலோ ( அ ) பி லோகா : 

ததுபக்ருதிக்ருதா ஆச்ரித : ஸ்தைர்யகோடிம் 
ந்ருணாம் த்ருஷ்டிம் விஜிம்ஹாம் 

விதக தபி கரோத்யந்த ; அத்யந்தபத்ராம் ! 
யஸ்தாபள்யாபி ஹேது : பவதி நியமி நாம் 

ஏகதிர்வாண தாயீ 
பூயாத்ஸ ப்ராக் அவஸ்தாத் அதிகதர - 

பரிணாமோதயோ ( அ ) ர்க : ஸ்ரியே வ ; || 86 


சூரியனை வழிபடுவதால் பயனே அதிகம் என்கிறார் 
கவி . 


. 


சூரியன் லோலோ என்று சுற்றி அலைகிறானே ! 
எதனால் ? அத்தனை உலகங்களுக்கும் 

நாம் என்ன 
நன்மை செய்வோம் என்றும் , நாம் நன்மையே செய்ய 
வேண்டும் என்ற உறுதியினால் தான் . அவனுடைய 
பிரகாசமான ஒளி நம் கண்களைக் க.சச் செய்கிறது . 
இதனால் பார்வையை அப்பால் திருப்பிக் கொள்கிறோம் . 
இவன் நம்மைப் பார்க்கவில்லையே ! என்று சூரியன் நம்மை 
அலட்சியம் செய்வதில்லை . நம் உள்ளத்தை மிகவும் 
சீர்மையுள்ளதாக ஆக்குகிறான் . * வெயில் கொளுத்து 
கிறது என்று பாமரன் ஒதுங்குகிறான் . ஆனால் , அந்தத் 
தாபத்தையே புகலாகக் கொண்டு யோகிகள் உடலையும் , 
உள்ளத்தையும் அடக்கி வெயிலிலே நின்று தவம் செய் 
கிறார்கள் . அவர்களுக்கு சம்ஸார விடுதலை கிடைக் 
சூரியனை வழிபடுபவர்களை , 

அவர்கள் 


கிறது . 


சூரி 


20 


154 


முன்னிருந்த நிலையைக் காட்டிலும் மேன்மையுற்றவர்க 
ளாகச் செய்கின்ற சூரியன் , உங்களுக்கு அருட்செல்வத்தை 
அளிக்கட்டும் . 


व्यापन नं कालो व्यभिचरति फलं नौषधीवृष्टिरिष्टा 

नेष्टैस्तृप्यन्ति देवा नहि वहति मरुन्निर्मलाभानि भानि । 
आशाः शान्ता न भिन्दन्त्यवधिमुदधयो बिभ्रति क्षमाभृतः क्ष्मां 

यमिस्त्रलोक्यमेवं न चलति तपति स्तात्स सूर्यः श्रिये वः ॥ ८७ 


यस्मिन् तपति ज्वलति सति , कालो व्यापन्न : व्यापन्ना इष्टा ऋतवः 
एव वसन्तादयः यस्य सः ऋतुभिरुपेतः इत्यर्थः । ओषधिः सस्यानि फलं 
न व्यभिचरति नजहाति । वृष्टिरपि इष्टा यथासमयोत्पन्नस्वादिष्टैव भवति । 
पर्जन्योपि कालवर्षि भवतीत्यर्थः । देवा अपि इष्टैः यज्ञः न नहि तृप्यन्ति, 
तृप्यन्त्येव । यागा अपि प्रवर्तन्त इत्यर्थः । मरुदह ति , वातापि वाति, भानि 
नक्षत्राणि निर्मलाभानि उज्वलतेजांसि भवन्ति । 
दिशः प्रसन्ना भवन्ति । उदधयः समुद्राः, अवधि न भिन्दन्ति । सीमां न 
लङ्घयन्ति । क्ष्माभृतः पर्वताः क्षमा विभ्रति भूनि धारयन्ति एव । 
त्रैलोक्यं न चलति सूर्यम्योदयास्तनयाभ्यामेव सर्वमिदं भवतीत्यर्थः सः सूर्यो 
वः श्रिये: स्तात् ॥ 


आशाः शान्ताः दश 


வ்யாபந்நர்து : - ந காலோ 

வ்யபிசரதிபலம் நௌஷதீ : வ்ருஷ்டிரிஷ்டா 
நைஷ்டை : த்ருப்யந்தி தேவா நஹிவஹதி 

மருந்நிர்மலாபா நி பாநி ! 
ஆசா : சாந்தா ந பிந்தந்தி 

அவதிமுததயோ விப்ரதிக்ஷமாப்ருத : க்ஷமாம் 
யஸ்மிந் ஸ்த்ரைலோக்யமேவம் 

ந சலதி தபதி ஸ்தாத்ஸ ஸூர்ய : ஸ்ரியே வ : || 87 


155 


சூரியன் , தான் நியதிக்குக் கட்டுப்படுவதுடன் மற்ற 
பூதங்களையும் நியதிக்கு மாறாமல் இருக்கச் செய்கிறான் 
எப்படி ? விளக்குகிறார் 4.வி. 


ஆண்டவன் உலகை ஒரு நியதியோடு படைத்திருக் 
கிறான் . அதற்குப் பெயர் ருதம் ஈ T - Rhythn ) ) இந்த 
நியதியைத் தானே தவறாது கடைபிடிப்பதன் மூலம் 
சூரியன் மற்ற பூதங்களையும் நியதிப்படி , நடக்கும்படி 
செய்து கா : கின்றான் . அவன் இப்படி நியதிக்குக் கட்டுப் 
படாவிட்டால் 3farmft உலகம் தவிக்கும் * : 7 | 
அவன் ஒவ்வொரு ராசியிலும் முறைப்படி சஞ்சரிப்பதால் 
வஸந்தம் முதலிய ருதுக்கள் தடுமாறுவதில்லை . மரங்கள் 
பூக்கவேண்டிய காலத்தில் பூத்து , காய்க்கவேண்டிய காலத் 
தில் காய்த்து , பழுக்க வேண்டிய காலத்தில் பழுக்காமல் 
இருப்பதில்லை. மழை பொழிய வேண்டிய காலத்தில் 
பொழியாமலிருப்பதில்லை . அந்தந்தக் காலங்களில் செய்ய 
வேண்டிய யாகம் முதலிய கர்மாக்களை அவரவர் செய்யாம 
லிருப்பதில்லை . தேவர்கள் காத்திருந்து அந்தந்த யாகங் 
களின் அவிகளைப் பெற்று திருப்தியடையாமலிருப்ப 
தில்லை . காற்று வீசா மலிருப்பதில்லை . 
மலராமல் இருப்பதில்லை . திசைகள் அமைதியற்று இருப்ப 
தில்லை . கடல் 

மீறுவதில்லை . மலைகள் 
பூமியைத் தாங்காமல் தடுமாறச் செய்வதில்லை . 


தாமரைகள் 


கரையை 


இப்படி ஆண்டவனின் நியதியைக் காக்கின்ற சூரியன் 
உங்களுக்கு மேன்மையளிக்கட்டும் . 


कैलासे कृत्तिवासा विहरति विरहवासदेहोढकान्तः 

श्रान्तिः शेते महाहावधिजलधि विना छाना पद्यनाभः । 
योगोद्योगेकतानो गमयति सकलं वासरं स्वं खयम्भू 

भूरि त्रैलोक्यचिन्ताभृति भुवनविभौ यत्र भाखान्सवोऽध्यत् ॥ 


156 


सदा योगक्षेम 


भुवनविभौ यत्र सूर्ये भूरि त्रैलोक्यचिन्ताभृति बहुतरां । - 
योगक्षेमचिन्तां बिभ्रति सति । कृत्तिवासाः पशुपतिः । विरहत्रासदेहांढ 
कान्तः विकर्तन एव कर्तेतिकृत्वा, कैलासे विहरत्येव । 
fas7T07 : | पद्मनाभः अधिजलधि , जलधौ । महाही सर्पराजे 
स्वपिति छद्मना विना व्याजेन विना सत्यमेवेत्यर्थः । 

श्रान्तः सन् जगस्थि 
त्याख्यस्य स्वकार्यस्य तत्रान्तरलाभात् योगायोगैकतानः अन्यपरताभावात् 
प्रणिधानोद्योगमानस एवं सकलं स्वं आत्मीय दिवसं देवयुगसहस्रमीरितं , 
गमयति । एतमखिल कालं योगाद्योगतत्परमानस एव यापयति । 


e 


HISIT : II 


கைலாஸே க்ருத்திவாஸா விஹரதி 

விரௗத்ராஸ - தேஹோட - காந்த : 
ச்ராந்தி சேதே மாஹாஹொ - அவதிஜலதி 

விநா சத்மநா பத்மநாப : I 
யோகோத்யோகைகதாநோ கமயதி ஸகலம் 

வாஸரம் ஸ்வம் ஸ்வயம்பூ : 
பரி த்ரைலோக்யசிந்தாப்ருதி புவநவிபௌ 

யத்ர பாஸ்வளவோ ( அ ) வ்யாத் || 


88 


இந்த சுலோகத்தின் வாயிலாக சூரியனே மூவுலகையும் 
படைத்து , காத்து , அழிக்கும் பொறுப்பேற்றுக்கொண்ட 

மும்மூர்த்திகளும் கவலையற்று ஓய்வெடுத்துக் 
கொள்கிறார்கள் என்கிறார் கவி . 


தனால் 


மூன்றுலகங்களையும் படைத்தல் - காத்கல் - அழித்தல் 
ஆகிய முத்தொழில்களையும் சூரியனே செய்யும் அதிபதி 
யானபோது , பிர்ம . விஷ்ணு, சிவன் ஆகியோர் தங்களது 
பொறுப்பிலுள்ள பணிகளை சூரியனே ஏற்று நடத்து 
வதால் எந்தவிதமான சிந்தையுமற்றுவிட்டனர் . இதனால் 


157 


காரணமாக 


யானைத்தேதோலை 

ஆடையாக அணியும் சிவபெருமான் , 
பிறிவாற்றாமையின் 

பார்வதிதேவியைத் 
தனது 

சரீரத்திலேயே இணைத்துக்கொண்டுவிட்டார் . 
இதனால் கைலயங்கிரியில் 

கைலயங்கிரியில் சிவன் அர்த்தநாரீஸ்வரராகி , 
ஆத்மாராமராக ரமிக்கிறார் . காக்கும் தொழிலைச் 
செய்யும் மஹா விஷ்ணு ஓய்வு எடுத்துக்கொள்ளும் 
பொருட்டு , சமுத்திரத்தின் மத்தியில் ஆதிசேஷன் மீது 
பள்ளிகொண்டுவிட்டார் . சிருஷ்டித் தொழில் புரியும் 

மனத்தை அடக்கி யோகம் செய்வதில் 
இறங்கிவிட்டார் . ஆகவே , முத்தொழில்களையும் புரிய 

மூவுலகின் தலைவன ன சூரியன் , உங்கள் 
அனைவரையும் காப்பானாக . 


பிர்மா , தனது 


வல்ல , 


एनद्यन्मण्डलं खे तपति दिनकृतस्ता ऋचोऽचींषि यानि 

द्योतन्ते तानि सामान्ययमपि पुरुषो मण्डलेऽणुर्यजूंषि । 
एवं यं वेद वेदत्रितयमयमयं वेदवेदी समग्रो 

वर्गः स्वर्गापवर्गप्रकृतिरविकृतिः सोऽस्तु सूर्यः श्रियो वः ॥ ८ ९ 


पतदिति ॥ समस्त वेदाधिगमनशील यं वद । ममग्रः मकलो वर्ग : 
बृहस्पत्यादिः वगगण इत्यथः । अयं समस्तवेदसः अमं मूर्यमेव वेदत्रितयमयं 
वेद एवं त्रयीमयं चेति कश्रमिति चेत् दिनकृतः आदित्यम्य एतन्मण्डलं खे 
Tafs II : TT : TE : Tag : | मण्डलपरतया यदिति प्रोगेपि 
ऋकपरतया ताः इति शब्दः प्रयुक्तः । दिनकृतो यान्यचौषि धोतन्तं यानि 
तेजांसि भासन्ते तानि सामानि सामवेदः । मण्डले अणुः सूक्ष्मरूप : अयं 
YES : sir fasa : STAY TYSY : <s la apdix: | « ft xT5T: qgsra | 
एवं वेदत्रितयमयमिति स्वर्गापवर्गप्रकृतिः अपवर्गः मुक्तिः स्वर्गापवर्गयोः प्रकृतिः 
कारणं हेतुभूतः सुखार्थिनां स्वर्गप्रदः मोक्षार्थिनां मोक्षपद इत्यर्थः । 


158 


अविकृतिः स्वयं विकाररहितः सदैकरूप इत्यर्थः । 


सः सूर्यो वः श्रियै 


& III 


கின்ற 


ஏதத்யந்மண்டலம் கே தபதி திநக்ருத 

ஸ்தா ருசோ ( அர்சீப்ஷி யா நி 
த்யோதந்தே தாநி வாமாந்யயமபி 

புருஷே ! மண்டலே அ ) நுர்ய ஜூம்தி | 
ஏவம் யம் வேத வேதத்ரிதய - மய - மயம் 

வேதவேதீ ஸமாக்ரோ 
வர்க : ஸ்வர்காபவர்க - ப்ரக்ருதி : 

அவிக்ருதி : ஸோ ( அ ) ஸ்து ஸூர்ய : ச்ரியோ வ : || 89 
மூன்று வேதங்களின் உருவமா கவும் , புருஷ ஸ்வரூப 
னாகவும் விளங்குகின்றவன் சூரியனே ! என்று கூறும் 
வேதங்களின் கருத்தை இந்த சுலோகத்தில் கூறியுள்ளார் . 
ஆகாய மண்டலத்தில் உஷ்ணத்தை வெளிப்படுத்து 

சூரிய மண்டலமே ருக்வேதம் . சூரியனுடைய 
பிரகாசத்தை உண்டாக்குகின்ற கிரணங்களே ஸாமவேதம் 
இந்தச் சூரிய மண்டலத் துள் அந்தர்யாமியாக , அணு 
மாத்திரமாகவுள்ளவனும் , யோகத்தால் மாத்திரமே அறிய 
வல்லவனுமான பரமாத்ம ஸ்வரூபமே யஜுர்வேதம் . 
இவ்விதமாக, வேதத்தின் மர்மத்தை அறிந்து உபாஸிப் 
பவன் ( வேதத்ரயீ ) மூன்று வேதங்களின் ஸ்வரூபமாகவே 
சூரியனைக் காண்கிறான் . மேலும் சுவர்கம் , மோக்ஷம் 
ஆகியவற்றுக்கு மூலகாரணமானாலும் , என்றுமே விகார 
மற்றவனான சூரிய பகவான் உங்களுக்கு அளவற்ற 
செல்வத்தை அளிக்கட்டும் . 

குடத்திற்கு மூலகாரணமான உருவமற்ற மண் 
குடமாகிறது . ஆகவே , காரணப் பொருள் 

வினைப் 
பொருளாகும்போது மாறுபாடு அடைகிறது . 
பரம்பொருளான சூரியன் சுவர்கம் , மோக்ஷம் இவற்றிற்கு 
மூலகாரணமானாலும் கூட மாறுபாடு அடைவதில்லை . 
( புது அரிது :) 


ஆனால் 


159 


இந்த சுலோகத்தில் வேதங்களில் கூறியுள்ள கருத்தை 
யும் , தைத்திரீய உபநிஷத்தில் உள்ள நாராயணோபநிஷத் 
தில் காணப்படும் கருத்தையும் தொகுத்துக் கூறியுள்ளார் 


மயூரகவி . 


भूमिं धाम्नोऽभिवृष्टया जगति जलमयीं पावनी संस्मृताव 

प्याग्नेयीं दाहशक्त्या मुहुरपि यजमानां यथा प्रार्थिनार्थैः । 
लीनामाकाश एवामृतकरघटितां ध्वान्तपक्षस्य पर्व 
ण्येवं सूर्योऽष्टभेदां भव इव भवतः पातु विभ्रत्स्वमूर्तिम् ॥ ९ ० 

अष्टौभेदा यस्यास्स अष्टभेदा वक्ष्यमाणप्रकारेण अष्टभेदां स्वमूर्ति 
बिभ्रत्सूर्यो भक्तो युष्मान् पातु । 

कथमष्टभेदामिति । 

धान्ना तेजसा । 
भूमि आधारस्थानम् । जगति अभिवृष्टया । 

जलमयों जलरूपाम् । 
संस्मृतावपि पावनी स्मरणमात्रेण स्मृत्या अघनाशनेन शुद्धिकरी दाहशक्त्या 
आग्नेयीं अमिसम्बन्धिनों अग्निवदाह शक्तियुक्तां अतितापकरीमित्यर्थः । मुहुः 
प्रार्थितार्थैर्य ध्वभिः प्रार्थितानामांनां यागपोजनानां स्वर्गपजापश्वादिफलानां 
प्रदानेन यजमानात्मिकां यष्टणां फनप्रदानम्यापि यजमानत्वमुत्प्रेक्षते । 
अन्यथा फलाभावो काम्यकर्मणामनुष्ठानमात्राभावादिति । 

अपि शब्दः 
समुच्चये । 

आकाश एव लीनां लानां ध्वान्तपक्षस्य पर्वणि कृष्णपक्षस्य 
पञ्चदश्यां अमावास्यायामित्यर्थः । अमृतकरघटितां चन्द्रसम्बन्धाम् । 
स्वयं सूर्यः इत्यष्टभेदः इति । 

भव इव ईश्वर ईव । भूमि जलमयीम् । 
पावनों वायुसम्बन्धिनी आग्नेयीं आकाशलीनां आकाशरूपेण परिणतां 
इत्यर्थः । अमृतकरघटितां सूर्यरूपां यजमानामिकामित्येव अष्टभेदां मूर्तिम् । 
विभति सः इति शेषः ॥ 


160 


பூமிம் தாம் நோ ( அ ) பிவ்ருஷ்ட்யா 

ஜகதி ஜலமயீம் பாவ நீம் ளம் ஸ்ம்ருதாவபி . 
ஆக்நேயீம் தா ஹசக்த்யா முஹுரபி 

யஜமாநாம் யதா ப்ரார்த்திதார்தை : 
லீநாம் - ஆகாச ஏவம் - அம்ருதகரகடி தாம் 

த்வாந்த பக்ஷஸ்ய பாவணி 
ஏலம் ஸூர்யோ( அ ) ஷ்டபேதாம் பவ இவ பவத : 
பாது பிப்ரதஸ்வ மூர்த்திம் 

90 


பரமசிவனைப் போலவே சூரியனும் அஷ்டமூர்த்தி 
களை (உருவங்களைக் கொண்டவன் என்கிறார் மயூரகவி . 


செய்து 


1. ஒளிக்கும் , தாபத்திற்கும் ( வெப்பத்திற்கும் ) விளை 
நிலம் சூரியன் . 

2 . 

மழை பொழிவதன் மூலம் உலகில் 
ஜலமயமாகவே பரவுகிறான் . 3. நினைக்கும்போதே 
இன்பமளிக்கும் காற்றாகவே ( குளிர்காலத்தில் ) வளைய 
வருகிறான் . 

கொடிய பாவங்களையும் , அதனால் 
ஏற்படும் 

துன்பங்களையும் சுட்டெரிக்கும் அக்நியாசு 
விளங்குகிறான் . 5. யாகத்தில் எஜமானன் பசுச்செல்வம் , 
வாழ்வு முதலியவைகளை விரும்பி ஸங்கல்பம் 
கொள்கிறான் . அது போல ஜகத்திற்கு எப்போது என்ன 
செய்ய வேண்டுமோ அவற்றை ஸங்கல்பிப்பது மட்டுமல்ல , 
அருளவும் செய்கிறான் . 8. ஆகாயத்திலேயே சூழ்ந்திருக் 
கிறான் . 7. அமாவாசையன்று சந்திரனுடன் கூடி மகிழ் 
கிறான் . 8. ஸௌரமண்டலமத்யஸ்தம் ஸாம்பம் ஸம்ஸார 
பேஷஜம் , என்று சிவபெருமானாகவே தனது ஸ்வரூபத்தில் 
வணங்குகிறான் . இவ்விதம் பரமேச்வரனைப்போல அஷ்ட 
மூர்த்திகளைக் கொண்ட ஆதவன் உங்களைக் காக்கட்டும் . 


காளிதாஸன் இயற்றிய அபிஞ்ஞான சாகுந்தலம் 
என்ற நாடகத்தில் சிவபெருமானை அஷ்டமூர்த்தியாசு 
rele : என்று வர்ணிக்கிறார் . அந்தக் ச்லோசும் இங்கே 
நினைவு கூறத்தக்கது . 


161 


प्राककालोनिद्रपद्माकरपििमलनाविर्भवत्पादशोभो . 

भक्त्या त्यक्त रुखेदोद्गी दिवि विनतामनुना नीयमानः । 
सजावाप्तापरान्तान्यधिकमधरयन्यो जगन्ति स्तुतोऽलं 

देवे देवः स पायादपर इव मुरारातिरां पतिर्वः ॥ ९ १ 


प्राकालान्निद्रपद्माकरपरिमिलनाविर्भवत्पादशोभः प्राकाले नवोदयात 
प्रागेव उष : काल एवं उन्निदाणामुन्मिषतां पद्मानामाकरस्य कमलाण्डस्य 
परिमिलनेन सम्मर्दनेन आविर्भवन्ती पादानां शोभा यस्य सः तथोक्तः । 
भक्त्या अतिश्रद्धा त्यक्तोरुखेदोद्गतिः अरुनिमित्तः खेदः अरुखेदः, ऊरु 
कैवल्यविषादः यथा तथा । विनतायाः सू नुना अरुणेन दिवि नीयमानः । 
सप्ताश्चाप्तापरान्तानि । सप्तभिरश्वैः आप्तः आक्रान्ती अपरदिग्भागः येषां 
तानि जगन्ति सकललोकानामधिकं एत्य इत्यर्थः अधरयन् परिवर्तनेन 
जगन्ति अधोगतानि कुर्वन् देवैरलं स्तुतः सोऽन्हां पतिर्व : पायात् । अपरो 
मुरारातिरिव अन्यो विष्णुरिव । सोवि प्राकालोनिद्रायाः प्रथम प्रबुद्धायाः 
पद्मायाः करपरिमिलनेन कराभ्यां संवाह ने नाविर्भवञ्चरणशोभः । परमपुरुषो 
दहनजनितस्य गुरोर्भहतः उदयामः उद्गतिः तद्भक्त्या यथा त्यतो भवति 
तथा गरुडेनाकाशे नीयमानः । तया विक्रमसमये आशु क्षणात् आप्तबहि 
भांगानि सप्त जगन्ति अधिकमधारयन् । 

सप्त आशा इलि पदच्छेदः 
सप्तलोकानतिक्रम्य उपरि स्थित : देवरलं स्तुतः स पिकं रक्षति तद्वदिति ।। 


ப்ராக்கா லோந்நித்ர - பத்மா கர . 

பரிமிலந் - ஆவிர்பவத்பாதசோபோ - 
பக்த்யா தயக்தோருகே தோத்கதி 

திவி விந்தா - நுதா நீயமாத : | 


Bी -21 


102 


ஸப்தாச்வை : - ஆப்த - அபராந்தா ந்யதிகம் 

அதரயந்யோ ஜகந்தி ஸ்துதோ ( அ ) லம் 
தேவைர்தேவ : ஸ பாயாத் அபர இவ 

முராராதிரஹ்நாம் பதிர் வ : !! 


91 


ஸ்ரீமந் நாராயணனுக்கும் ஒப்புமை 


சூரியனுக்கும் 
கூறும் ஸ்லோகம் . 


மற்றொரு மஹாவிஷ்ணுவைப்போலக் காட்சியளிக்கும் 
பகலவன் உங்களைக் காக்கட்டும் . முன்னால் துயிலெழுந்த 
மஹா லக்ஷ்மி , மஹாவிஷ்ணுவினுடைய சரணாரவிந்தங் 
களை நீவிவிட்டு சிவக்க வைக்கிறாள் . சூரியன் உதிப்ப 
தற்கு சற்று முன் அதிகாலையில் மலர்ந்த தாமரைகளின் 
ஒளியில் எதிரொளி பெற்ற சூரிய கிரணங்கள் செவ்வொளி 
பெறுகின்றன . 

அருணனுக்கோ , இடுப்புக்குக் கீழ் அங்கங்கள் விளங்க 
வில்லை . தேரோட்டி - தொடைகளின் வலுவினால்தான் 
முறை மீறத் துடிக்கும் குதிரைகளை அடக்க முடியும் . 
அப்படி அடக்கும்போது அருணனுக்த எவ்வளவு வலி 
இருக்கும் ? ஆனால் அதைக் கொஞ்சமும் பொருட்படுத் 
தாமல் சூரியனிடமுள்ள பக்தியின் காரணமாக ரதத்தை 
ஓட்டுகிறான் . 

நாராயணனை கருடபக்ஷி தாங்கி ஆகாயத்தில் பறக் 
கிறது . அப்போது நாராயணனுடைய தொடைகளுக்கு 
வலிநேரா தவாறு தனது மேனியை அமைத்துக்கொண்டு 
கருடன் பறக்கிறான் . 


சூரிய ரதத்தை குதிரைகள் எதிர்திசை ( மேற்கு ) 
நோக்கி இழுத்துச் செல்லும்போது , உலகெல்லாம் கீழே 
மிகவும் கீழே வெகு தூரத்தில் காணப்படுகின்றன : 

கருட வாகனத்தில் ஸ்ரீ ஹரி செல்லும்போது ஏழு 
உலகங்களையும் கடப்பது ‘ நொடி நேரத்திலேயே நடந்து 
விடுகிறது . இதனால் உலகங்கள் பின் தள்ளப்படுகின் றன . 


163 


சூரியனையும் , நாராயணனையும் அனைத்து தேவர் 
களும் வணங்குகிறார்கள் . அத்தகைய மற்றொரு 

Tanu./68676010 விளங்கும் பகலவன் சூரிய நாராயணன் 
உங்களைக் காக்கட்டு . ( अपर इव मुरारातिः ) 


यः स्रष्टाऽपां पुरस्तादचलवरसमभ्युन्न हे तुरेको 

लोकानां यस्रयाणां स्थित उपरि परं दुर्विलाचेन धाम्ना । 
सद्यः सिद्धयं प्रसन्मधु तिशुभचतुराशामुखः स्ताद्विभक्तो 

द्वधा वेधा इवाविष्कृतकमलरुचिः सोचिषामाकरो वः ॥ ९ २ 


इदानी वेधमा साम्यमुच्यते । योऽपां सृष्टा सृष्टिप्रद इत्यर्थः 
पुरस्तादचलवरसमभ्युनते: अचलबरः पर्वतोत्तमः, पुरस्तात्याच्या, विद्यमानी 
ऽचलवरः उदयाद्रिरित्यर्थः, तस्य समभ्युनतेः उच्छायस्य. एका हेतु : 
निरपेक्षाहेतुः । 

आदित्यादयाश्रयत्यात् तस्य पर्वतेभ्यो गुणोत्कर्षो भवतीति 
सभा । यः परं अत्यर्थ , दुर्विलङध्येनधान्ना परैरप्राप्येन तेजसा उपलक्षितः, 
त्रयाणां लोकानां भूम्यन्तरिक्षस्वर्गाणां, उपरि स्थितः, प्रसन्ना तिशुभ 
चतुराशामुखः, यस्य प्रसन्नया, धुत्या दीप्त्या, शुभानि चतसणां आशानां 

ह 
दिशां मुखानि, तथोक्तः आविष्कृत : कमलरुचिः , विकासः शोभा येन सः 
वेधाः इथ , स्वमूर्त्या रविमूर्त्या चेति द्विप्रकारं विभक्तो ब्रह्मव स्थितः । 
अर्चिषामाकर: तेजसा निधिः सूर्यः, वः सद्यः सिद्धयै प्रार्थितलाभाय 
स्तात् । वेधा अपि, पुरस्तात्प्रथमं सृष्ट चादौ अपां स्रष्टा " अप एव संसर्जादी 
तासु वीर्यमवासृजदिति । अचलवराणां कुलाचलानां, उन्नतेः कारणभूतः 
सदाशयैव तेऽपि उत्थापितां भूमि धारयन्तीति । अथवा अचलानां स्थिर 
तराणां ,. वारणानां अभिलषिताना उत्पालकः लोकानामिति समानम् । 


164 


प्रसन्ना तिशुभानि चतसृषु आशासु मुखानि यस्य सः । afaasa TIT - 
स्थानभूते कमले विधेरस्य रुचिः यस्य सः । भक्तानां सिद्धयं भवति । ९ २ 


ய : ஸ்ரஷ்டா( அ ) பாம் புரஸ்தாத் அசலவர 

ஸமப்யுந்நதே : ஹேதுரேகோ 
லோகாநாம் யஸ்த்ரயாணாம் ஸ்தித 

உபரி பரம் துர்விலங்க்யேந தாம்நா 
ஸத்ய : ஸித்யை ப்ரஸந்நத்யுதி சுபசதுர - 

ஆசாமுக : ஸ்தாதவிபக்தோ 
த்வேதா வேதா வ ஆவிஷ்க்ருத 

கமலருசி : ஸோர்சிஷாம் ஆகரோ வ : !! 


92 


சூரியன் இரண்டு விதமாகப் பிரிந்துள்ளான் . 
விதம் சூரியனாக, 

மற்றொரு விதம் பிர்மதேவனாக 
வெவ்வேறு விதங்களில் செயற்படுகிறார் என்பதை 
சுலோகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார் கவி . 


தான் 


சூரியன் முதலில் மழை பொழிவித்து ஜீவலோகத்தை 
நிலைநிறுத்துகிறான் . பிரம்ம தேவனும் முதலில் நீரைத் 
தான் படைத்தான் என்கிறது வேதம் . v Ya E சர் ! 

உதித்து சூரியன் உதயாசலத்திற்குப் பெருமை 
யளித்தான் . மலைகள் உயரமாக இருந்தால் தான் ஜலத் 
தின் மீது மிதக்கும் பூமி ஸ்த்திரமாக இருக்குமெனக் கண்டு 
முதற்படைப்பிலேயே ஏழு குலாசலங்களை மிக உயரமாகப் 
படைத்தான் பிரம்மன் . மூவுலகிலும் தன்னொளி பரவ 
வேண்டியதன் பொருட்டு அவற்றிற்கப்பால் எட்டாத 
தூரத்தில் சூரியன் பிரகாசிக்கின்றான் . பிர்ம தேவனோ ! 
மூவுலகங்களுக்கும் மேலே சில உலகங்களையும் தாண்டி 
யுள்ள ஸத்யலோகத்தில் விளங்குகிறான் . சூரியன் 
அங்குள்ளவர்கள் உடன் பயன்பெறவேண்டுமென நான்கு 
திசைகளிலும் , தன் மங்கள கிரணங்களைப் பரப்புகிறான் . 
நான்முகனோ நான்கு திசைகளிலும் தனது நான்முகங் 
களைக் கொண்டு பிரஸன்னமாகி அருள்பாலிக்கின்றான் . 
சூரியன் தாமரை மொட்டுக்களை அவிழ்த்து , அவற்றின் 


165 


அழகைக்காட்டுகிறான் . பிர்மதேவன் , தாமரையிலே பிறந்து 
அதற்குப் பெருமைகளைக் கூட்டுகிறான் . பிர்மதேவனுக் 
கீடான ஒளிவண்ணனான சூரியன் உங்களைக் காக்கட்டும் . 


சூரியன் மற்றும் பிர்மதேவனுடைய 

செயல்கள் 
வெவ்வேறானாலும் அவற்றைக் குறிப்பிடும் சொற்கள் 
ஒன்றாக அமைத்திருப்பது இந்த சுலோகத்தில் தனித்த 
தொரு அழகைக் கூட்டுகிறது . 


साद्रिय निदीशा दिशति दश दिशो दर्शयन्प्राग्दृशो यः 

सादृश्यं दृश्यते नो सदशशतदृशि वैदशे यस्य देशे । 
दीप्तांशुवः स दिश्यादशिवयुगदशादर्शितद्वादशात्मा 

शं शास्त्यश्वांस्य यस्याशयविदतिशयाइन्दशूकाशनायः ॥ ९ ३ 


अद्रयः पर्वताः । धु : आकाशम् । उर्वी भूमिः । नदीशाः 
समुद्राः तैः सहिताः सादिय वीनदीशाः । दश दिशो यः । प्राक प्रथमम् । 
हशो नयनानि दिशति । आलोकनप्रदानेन लोकस्य चक्षुरेव ददातीति । 
दशशतक सहस्राक्षः, तेन सहवर्तन इत १ दशशतक दशशतदृशि 
सेन्द त्रिदशानां अयं त्रैदशः वैदशे । देशे वर्ग इत्यथः । इन्द्राद्यादि : 
स्वर्गपि यस्य सादृश्यं नो दृश्यते । 

दन्दशूकाः सर्पास्ने अशनं यस्य सः 
बन्दशूकाशनः गरुडः , तस्य आधः पूर्वजो बन्दशूकाशनाथ: अरुण . यस्य सः , 
পাখিনিৰ অন্সিস মুখ্য নযুগৰ অনিন সন্ধান প্রধান 
शस्ति दीर्घरपश्वांश्चोदयति स : अशिवयुगदशादर्शितद्वादशात्मा, अशिवा 
अशोभना । युगानां चतुर्णा युगानां दशा अवस्था युगानां अशुभदश 
युगान्तः अशिवयुगदशामां दर्शितद्वादशात्या । दर्शिताः द्वादशात्मा 
समूर्तयो येन सः । दीप्तांशुः अमररिमः । बः शं दिश्यात् सुखं 
ददाता 


166 


ஸா த்ரித்யூர்வீ - நதீசா திசதி 

தச திசோ தர்சயந் ப்ராக்த்ருசோ ய : 
ஸாத்ருச்யம் த்ருச்யதே நோ ஸதசசதத்ருசி 

த்ரை சே யள்ய சேசே | 
தீப்தம்சுர்வ : ஸ திச்யாத் 

அசிவ யுகதசாதர்சித - தவாதசாத்மா 
சம் சாஸ்த்யச்வாம்ச யஸ்யாசய . 

விததிசயாத் - தந்தசூகாசநாத்ய : 


93 


மயூரகவி பல சுலோகங்களில் சொற்களின் 

ஒசையை 
வெளிப்படுத்துவதற்காக ஒரே அக்ஷரத்தைப் பலமுறை 
உபயோகப்படுத்துகிறார் , 

இதனால் 

சுலோகங்களைப் 
படிக்கும் போது அதன் சொல்லழகை அதிகமாகச் சுவைக்க 
முடிகிறது , இந்த மயூர சதகத்திற்கு 

உரை எழுதிய 
பெரியோர்களில் ஒரு உரையாசிரியர் சில சுலோகங்களில் 
ஒரே அக்ஷரத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் அதன் மந்திர 
சக்தியை வலுப்படுத்தி அதனால் பாராயணம் செய்பவர் 
களுக்கு நற்பயன்கள் பெருக அருளுகிறார் , என்று கூறி 
யுள்ளாராம் . 

அந்த 

முறையில் பல சுலோகங்களை 
உதாரணமாகக் க றலாம் . 36 வது சுலோகத்தில் 1 ( த்ய ) 
என்ற எழுத்தும் ; 70 வது சுலோகத்தில் ( ந்த ) என்ற 
எழுத்தும் வருவதைப்போலவே , இந்த ஸ்லோகத்தில் ( ச ) 
என்ற எழுத்து அதிகமாகப் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது : 


ஒரு சித்திர சாலையின் சுவற்றில் பதிக்கப்பட்டிருக் 
கின்ற சித்திரங்களின் நுட்பங்களையும் , அழகையும் காண்ப 
தற்கு ஏற்றவாறு ( Focus Lamp ) ஒளிவிளக்குகள் 
பொறுத்தப்பட்டிருக்கும் அதனடியில் நின்று சித்திரத்தைப் 
பார்த்து ரஸிக்கிறோம் . அது போல ITY : கிழக்கில் நின்று 
சூரியனைப் பின்புறத்தில் வைத்துப் பார்த்தால் - பார்க் 
கின்றவனுக்கு அவன் ( சூரியன் ) Focus Lamp பண்ணுகிற 
எடுத்துக் காட்டுகிற மலைவளம் , நிலவளம் , நதிவ்ளம் 
ஆகியவற்றைப் பத்துத் திசைகளிலும் பார்க்கும்படி அருள் 
செய்கிறான் . அப்படிப் பார்க்கும்போது இத்தகைய 


167 


- 


அருமையான இயற்கைக் காட்சிகள் பதவலோகத்தில் 
பார்க்கக் கிடைக்குமா ? இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள் 
இருந்து தான் என்ன பயன் . நமக்கு - இரண்டு கண்களே 
படைத்த நமக்கு 

க்கிடைக்கும் 

பாக்யம் 

அவனுக்கு 
ண்டா ? சூரியன் பன்னிரண்டு உருவங்களாக பிரளய 
காலத்தில் விரிந்து , உலகம் என்ற பாயைச் சுருட்டுகின்றான் 
புராணம் . 

அவன் விருப்பத்திற்கு ஏற்ப 
அருணன் குதிரைகளை ஏவுகிறான் என்ற கருத்தைக் கூறும் 
நான்காம் 

பாகத்தில் சொல்லழகு கவனத்திற்குரியது . 
இத்தகைய சிறப்புமிக்க சூரியன் மங்களங்களை 
கிறான் , 


என்கிறது 


அளிக் 


तोथानि व्यर्थकानि हृदनदसरसीनिझराम्भोजनीनां 

नोदन्वन्तो नुदन्ति प्रतिभयमशुभ श्वभ्रपातानुबन्धि । 
आपो नाकापगाया अपि कलुषमुषो मज्जतां नैव यत्र 
त्रातुं यातेऽन्यलोकान् स दिशतु दिवसस्यैकहेतुर्हितं वः ॥ ९ ४ 

यत्र यस्मिन्नादित्ये अन्यलोकान् त्रातुं याते अस्तमिते सति । 
TIFSHF ச : சர : க : , 

க :, RT3 :, 47if4 TITTift , frier ( HTT TTS , 
अम्भोजिन्यः प्रशस्ताः पद्मिन्यः, हृदनदसरमी निझराम्भोजनीना, तीर्थानि 


சூரியன் 


பிரளய காலத்தில் 

தனது 

பன்னிரண்டு 
உருவங்களுடன் காட்சி தருகிறான் என்று வேதம் 
கூறுகிறது. இக்கருத்தையே மயூரகவியும் குறிப்பிட் 
டுள்ளார் . சூரியனின் பன்னிரண்டு உருவங்களாவன 
SIRI, ன , fas;. என :, அ x ;, NY :, ( -7 !, fauAIT , ITI, TY . 
afar , frag : (தாதா, அர்யமா , மித்ர:, வருண:, அம்ச :. 
பக :, இந்த்ர: விவஸ்வான் , பூஷா , த்வஷ்டா , ஸவிதா , 
விஷ்ணு :) 


168 


पुण्यस्थानानि अवतरणहितप्रदादिसम्बन्धीनि तीर्थानि मज्जता सानं कुर्वतो 
व्यर्थकानि भवन्तीत्यर्थः । व्यर्थ जलं येषां तानि व्यर्थकानि । न पापहराणि 
Harikrai: | तथा श्वभ्रपातानुबन्धि श्वन गतः श्वभ्रे नरकाख्ये गर्ने 
पातं निपतनं अनुबध्नातीति । तच्छोल्ये णिनिः । अत एवं प्रतिभयं , 
अशुभं पापम् । उदन्वन्तः समुदा : न नुदन्ति । समुदा अपि मज्जतां पापं 
TRT | TTI TISITTRI :, சான ICT: கார் க TES : 
TITE : | 

T7 ) fIII எ Safa fr 17 ITI 
सर्वतीर्थानामप्यवगाहनं निष्प्रयोजनमित्यर्थः । स दिवसम्यैकहेतुः । 
दिवसकरः वः हितं दिशतु || 


தீர்த்தா நி வ்யர்த்தகா நி ஹரத - நத - ஸரஸ் . 

நிர்ஜராம்போஜநீ நாம் 
நோ தந்வந்தோ நுதந்தி ப்ரதிபயமசுபம் 

ச்வப்ரபாதா நுபந்தி 
ஆபோ நாகாபகாயா அபி கலுஷமுஷோ 

மஜ்ஜதாம் தைவ யத்ர 
த்ராதும் யாதே ( அ ) ந்யலோகாந் 

ஸ திசது திவஸஸ்யைக ஹேதுர் ஹிதம் வ : 11 94 


புனித நீராடி புண்ணியம் பெறுதற்கும் சூரியனே 
காரணமாகிறான் என்கிறார் மயூரகவி இந்த சுலோகக்தில் , 


நதிகளைப் புண்ணிய நதிகள் என்கிறோம் . வேதங் 
களில் கூறப்பட்ட கர்மாக்களை ஆற்றி நற்பயன்களைப் 
பெறலாம் என்கிறோம் . சமுத்திர ஸ்நா நம் பாபவிமோசனம் 
என்கிறோம் , கங்கையில் மூழ்கினால் பாபங்கள் அகலும் 
என்கிறோம் . மற்ற உலகங்களைப் பேணிக்காக்க சூரியன் 
சென்றுவிட்டதால் இரவு வந்தபோது 

அத்தனைப் 
புண்ணிய தீர்த்தங்களும் பயனற்றுப்போய் விடுகின்றன . 


169 


அவற்றின் இத்தனை பெருமைகளும் சூரியன் உதித்துப் 
பகல் வந்தபோது , நாம் செய்தால் தான் பயன் உண்டு , 
இரவில் செய்தால் பயனில்லை . அத்தகைய பகல் நேர்வ 
தற்கு ஒரே காரணமான சூரியன் உங்களுக்கு ஹிதத்தை 
அருளட்டும் . 


एतत्पातालपङ्कप्लुतमित्र तमसवैकमुद्गाढमासी 

दप्रज्ञाताप्रतक्यं निरवगति तथा लक्षणं मुप्तमन्तः । 
यादृक्सृष्टेः पुरस्ताग्निशि निशि सकलं जायते ताहगेव 

बैलोक्यं यद्वियोगादवतु रविरसौ सर्गतुल्योदयो वः ॥ ९ ५ 

एतत्त्रलोक्यं निखिलं निशि निशि यद्वियोगात् यस्यास्तमयाद्धेतो: 
ताजायते तादृशं भवति सृष्ठेः पुरस्तात् , याहक यादृशं तादृशमिति । 
कथमिति उद्गादं निविडतम एकमेव सिततया व्यतिरिक्त दृष्टमेक 
चिदन्यदिति । 

कथमित्र पातालपङ्कप्लुतमिव पाताल कर्दमेनाभिप्लुतमिव 
तम एवासीत् इति । अप्रज्ञातामसवर्थ, पकर्षणज्ञातं प्रज्ञातं अवयवशी 
ज्ञातमित्यर्थः । प्रज्ञातं न भवतीत्यप्रज्ञातम् । अप्रज्ञातं ईदृक्तया 
अनिरूप्यम् । अप्रज्ञातं च तत् अप्रतक्षेचेति समाप्तः । निश्वगति 
अवगत्यविषयं रूपज्ञानस्वाप्यविषयमित्यर्थः । तथा च अलक्षणं , लक्षण 
शून्यम् । इदमीडगिति वक्तुं अशक्यम् । अतः सुप्तं अन्त नन्द्रिय 
व्यापारसमागमादवशेष भूत्वा निद्रां गतं एवं जायत इति सृष्टेः पुरस्तादप्ति 
इदं जगदेवमासीत् । 


भाषीविदं तमोभूतमजातमनाम् । 
अपतय॑मविज्ञेयं प्रमुप्तमिव सर्वतः ।। " इति । 


22 


170 


असौ सर्गतुल्योदयः जगत्सृष्टेः प्रागवस्थातुल्यः उदयः यस्य सः , सृष्टिरिव 
என் புளி Tigrazir f : | 7 : 043 || 


ஏதத் - பாதால - பங்க - ப்லுதமிம் தமஸை- 

வைகமுத்காடமாஸீத் 
அப்ரக்ஞா தா - ப்ர தர்க்யம் நிரவகதி 

ததா ( அ )லக்ஷணம் ஸுப்தமந்த: | 
யாத்ருக்ஸ்ருஷ்டே : புரஸ்தாந்நிசி நிசி 

சகலம் ஜாயதே தாத்ருகேவ 
த்ரைலோக்யம் யத்வியோகாத் - 

அவது ரவி - ரசௌ சர்கதுல்யோ தயோ வ : || 95 


சூரியன் உதிக்காவிடில் மூவுலகும் இருள் மயமாக் 
இருக்கும் என்றும் , சூரியனே உலகை சிருஷ்டிக்குமாப் 
போலத் திகழ்கிறான் என்றும் குறிப்பிடுகிறார் இந்த 
சுலோகத்தில் : 


சேற்றால் 


சூரியன் உதயமாகாவிட்டால் , 

மூவுலகங்களும் 
பாதாளத்தில் உள்ள 

பூசப்பட்டது போல 
எங்கும் இருளாகக் காணப்படும் . அப்போது இன்னது 
என்பது புரியாமலும் , விளங்காமலும் சிருஷ்டிக்கு முன் 
உலகம் எவ்வாறு இருள் மயமாக இருந்ததோ , அவ்விதமே 
உலகமிருக்கும் . அவன் உதித்தவுடன் முன்னிருந்தவாறே 
அனைத்துமே உண்டாகுமே ( புலப்படுமே ). ஆகவே , புதிய 
சிருஷ்டிகர்த்தா 

சூரியன் 

உங்களைக் 
காக்கட்டும் , 


போலுள்ள 


உலக சிருஷ்டிக்கு முன்னர் எங்குமே இருள்மயமாக 
இருக்கும் என்ற மனுஸ்மிருதியில் காணப்படும் காரி 
THIRTHTTIE | பார் gafe : ! 
சுலோகத்தின் கருத்தை அடியொற்றிப் பாடியுள்ளார் 


என்ற 





மயூரகவி . 


171 


द्वीपे योऽस्ताचलोऽस्मिन्भवति खलु स एवापरत्रोदयाद्रि 

या यामिन्युज्ज्वलेन्दुद्य निरिह दिवसोऽन्यत्र तीव्रातपः सः । 
यद्वश्यौ देशकालाविति नियमयतो नो तु यं देशकाला 

वव्यात्स स्वप्रभुत्वाहितभुवनहितो हेतुरहामिनो वः ॥ 


द्वीपे इति । अस्मद्वीपे योऽस्ताऽचल : पश्चिमदिगन्ताश्रितः स एव 
खल्वपत्र द्वीपे दीपान्तरे उदयाद्रिभवति । तस्य दिगन्ताश्रितस्य उदय 
शैला भवति, तथा उज्ज्वलेन्दुध तिश्चन्द्रिका यस्याः सा , तथोक्ता इह 
द्वीपे उज्ज्वलेन्दुयु तिः या यामिनी, रात्राख्यः कालः, स एव , अन्यत्र द्वीपे 
द्वीपान्तरे दीप्तातपो दिवसो भवति , दिवसाख्यः कालो भवति इत्येवं देश 
कालौ यद्वश्यौ यत्परतन्त्रौ यत्र गतिशादेकत्र प्रत्यन्देशः परत्र प्राग्देशो 
भवति तथा एकत्र राज्याः परत्र दिवसस्य कालो भवति । एवं देशकालौ 
यो नियमति । नो तु , न तु देशकालौ यं नियमतः नदेशकालवशोदयास्त 
मयः भवतीति स्खवप्रभुत्वाहितभुवनहितः स्वमाहात्म्येन विहित जगद्धितः , 
अन्हां हेतुरिनो रविः , वः , अव्यात् ॥ 

९ ६ 


த்வீபே யோ ( அ ) ஸ்தாசலே ( அ ) ஸ்மிந் 

பவதி கலு ஸ ஏவாபரத்ரோதயாத்ரி: 
யா யாமிந்யுஜ்வலேந்து த்யு திரிஹ 

SONGawr ( Rud gaiya sur om : । 
யத்வச்யௌ தேசகாலாவிதி நியமயதோ 

நோ து யம் தேசகாலா - 
வவ்யாத்ஸ ஸ்வப்ர புத்வா ஹித - 

புவநஹிதோ ஹேதுரஹ்நாமிநோ வ ; || 96 
இந்தத் த்வீபத்தில் பகற்பொழுதாக இருக்கும் போது 
மற்றொரு த்வீபத்தில் இரவுப்பொழுதாகும் . இது , ஆசியா 


172 


கண்டத்திற்கும் , அமெரிக்கா 

கண்டத்திற்கும் 

உள்ள 
நேரத்தைச் சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளமையைக் 
கருத்தில் கொள்ளலாம் . 


ஏனெனில் 


சூரியன் தன்னிச்சையாகவே செயல்படவல்லவன் . 
தனது (ப்ரபுத்துவ ) ஆளுமையின் காரணமாக , உலகுக்கு 
நன்மைகளைச் செய்கிறவன் . தேசமோ அல்லது காலமோ 
(கிழக்கு முதலிய திசைகளும் . காலை - நண்பகல் - மாலை 
முதலிய வேளைகளும் ) சூரியனைக் கட்டுப்படுத்தமாட்டாது . 
ஆயின் , சூரியனுக்கே, தேசம் ( திசைகளும் ) காலம் , ( காலை 
முதலிய வேளைகளும் கட்டுப்பட்டுள்ளன . 
இந்தத் த்வீபத்தில் அஸ்தமன பர்வதமே மற்றொரு த்வீபத் 
தில் உதய பர்வதமாகிறது . இந்த த்வீபத்தில் குளுமையான 
நிலவுடனும் , நக்ஷத்திரங்களுடனும் , பிரகாசிக்கின்ற இரவுக் 
காலத்தில் , மற்றொரு த்வீபத்தில் கடுமையான வெப்பம் 
பொருந்திய பகற்பொழுதாகும் . எப்பொழுதும் மேரு 
மலையைச் சுற்றிவரும் பெருமை வாய்ந்த . தினங்களுக்குக் 
காரணமான தினகரன் உங்களைக் காக்கட்டும் . 


உண் 


மை 


என்ன ? 


சூரியன் காலையில் உதிக்கிறான் . மாலையில் அஸ்த 
மிக்கிறான் , என்பது உலக வழக்கு 
சூரியன் உதிக்கும்போது பகல் விடிகிறது . அவன் மறையும் 
போது இரவு வருகிறது . இது தான் உண்மை என்று 
எப்படிச் சொல்ல முடியும் ? ஒரே நேரத்தில் பாலும் , 
இரவும் பூமியின் எதிர்புறப் பக்கங்களில் உண்டாகிற 
தென்றால் அதற்குக் காரணம் சூரியன் தானே ! ஆகவே ; 
காரணத்துக்கேற்ப காரியம் " என்ற நியதிப்படி மேலே 
சொன்னது 

உண்மையெனக் . கண்டுகொள்ளவேண்டும் . 
स्वप्रभुत्वाहितभुवनहित: 

தனது ஆளுமையினால் உலகத்திற்கு 
பகலிரவுகளை அளித்து ஹிதம் - செய்கிறான். சூரியன் 
என்பது மையக் கருத்து . 
ब्यौरममाहेन्दुप्रसनसभरनों समरुदन : 

प्रत्यरोपसंदगिरिंगतो गोमगौरयन गाम् । 


173 


उद्गाढार्चिविलीनामरनगरनगग्रावगर्भामिवाता 

मग्रे श्रेयो विधत्ते ग्लपयतु गहनं स ग्रहप्रामणीर्वः ॥ ९ ७ 


व्यप्रेरिति । 


व्यप्रेः शीधगामिभिः । अप्रयन्दुप्रसनगुरुभरैः 
अप्रथाः प्रहाः शुक्रबृहस्पत्यादयः, अग्रे प्रहाणामिन्दोः प्रसनं तिरस्करणं , 
तिरस्करणे कृते , प्रस्ता इव भवन्ति तेन गुरुभरैः नो समप्रेरसम्पूर्णः 
उदनरुत्तुड्गः । प्रत्यप्रैः अभिनवैः , ईषदु : अल्पाष्णैः । गोगणैः 
रश्मिसमूहैः । गां भूमि , गौरयन् पाटलयन् पाटलीकुर्वन् यः , तामेव गां 
अहां अग्रे प्रातः, उद्गाढाचिविलीनामरनगरनगप्रावगर्भामिव, विधस्ते । 
उद्गाढेन सन्निकृष्टत्वात्प्रवृद्धेन अर्चिषा तेजसा विलीनाः द्रवीकृताः, अमर 
नगरनगमावाण : अमरनगरं अमरावती, अमरनगरस्य नगः तदाश्रयपर्वतः 
सुमेरुः, तस्व मावाणः सौवर्णा इव गर्भे यस्या सा तक्ता । दीप्तेन 
खाचिषा द्रवीकृतसुमेरु सुवर्णपाषाणरसप्रवाहपूर्वामिव भूमिं करोतीत्यर्थः । 
स प्रहप्रामिणीः ग्रहाणां प्रधानोऽर्क: वो गहनं कल्मष ग्लपयतु नाशयतु 
इति यावत् , यमा गहनं काननं ग्लपयति म्लापित करोति शोधयति 
तदितिभावः ॥ 


வ்யக்ரை: - அக்ரய - க்ரஹேந்து - க்ரஸந - குருபனர : 

நோ ஸமக்ரை : - உதக்ரை : 
ப்ரத்யக்ரை : ஈஷதுக்ரை: - உதயகிரிக்தோ 

கோகணை : கௌர்யந் காம் 
உத்காடார்சி ; - விலீநா - அமரநகர் . 

நக - க்ராவ - கர்பாயிலாஹ்த்தாம் . 
அக்ரே ச்ரேயோ விதத்தே க்லபயது கஹநம் 

ஸ் கரம் - க்ராமணீர் வ : 1 


97 


174 


பல்வேறு வகைப்பட்ட கிரணங்களைத் தன்னகத்தே 
கொண்டு விளங்குபவன் சூரியன் என்கிறார் கவி . 


சூரியனுடைய கிரணங்கள் உதயகிரியில் பரவும்போது 
எல்லாக் கிரணங்களும் ஒரே திறன் பெற்ற வயல்ல . சில 
கிரணங்கள் கடுமையானவை , முன்னே சென்றுகொண் 
டிருக்கிற சுக்கிரன் , சந்திரன் முதலிய கிரஹங்களை 
விழுங்கி விடுகின்றன . ( ஒளி குன்றுமாறு செய்துவிடுகின்றன ) 
சில கிரணங்கள் முழுமையானவை . கன் : சில கிரணங்கள் 
முன் முனையில் மட்டு !! அதிக ஒளி பெற்றவை . :, சில 
கிரணங்கள் புத்தம் புதியவை . அதிகத் திறன் பெற்றவை . 
S :, சில கிரணங்கள் சற்றே கடுமையானவை tags : 
இவையனைத்தும் பூமியில் இடத்துக்குத் தக்கவாறு பரவி , 
பூமிக்கு மேன்மையளிக்கின்றன , ஆனால் தேவலோகத்தில் 
பரவும் கடுமையான அடர்ந்த கிரணங்கள் அங்குள்ள 
நகரங்கள் , மலைகள் . பாறைகள் இவற்றை நாம் காண 

கண்களைக் கூசவைத்து , 
மறைத்தே வைத்துக்கொள்கின்றன . 

. இப்படி கிரஹங் 
களின் நாட்டாண்மைக்காரனான சூரியன் உங்கள் கஷ்டங் 
களைப் போக்கட்டும் . 


முடியாமல் 


தமக்குள்ளே 


சூரிய ஒளிக்கதிர்களின் வீச்சை இன்றைய விஞ்ஞான 
ஆராய்ச்சியாளர்கள் பல விஞ்ஞானக் கருவிகளின் மூலம் 
கணக்கிட்டு கூறுகிறார்கள் . ஆயினும் , ஒருவிதக் கருவி 
யின் உதவியும் இல்லாமல் நம் முன்னோர்கள் ஒளிக்கதிர் 
களின் தன்மையைப் பார்த்துக் கூறியவர்கள் என்பதற்கு 
இந்த ச்லோகம் சான்று . 


எங்க கார் கார் 

सर्वेषां साधु पातां जगदिदमदितेरात्मजत्वे समेऽपि । 
येनादित्याभिधान निरतिशयगुणैरात्मनि न्यस्तमस्तु 
स्तुत्यस्त्रैलोक्यवन्यै सिदशमुनिगणैः सोऽशुमान् भयसे कः ॥ 


175 


नाकौकसः स्वर्गीकसः तेषां प्रत्यनीका : परिपन्थिनः, असुरादयः , 
तेषां क्षतौ हिंसायां पटु समर्थ महस्तेजः येषां ते , नाकौक :प्रत्यनीकक्षतिपटु 
महसां, सर्वेषां इदं जगत् साधु शोभनं पातां रक्षताम् । वासवाग्रे सराणां 
इन्द्रप्रमुखानां सर्वेषां देवानां, आत्मजस्त्रे अदितेः आत्मजत्वे समेपि अदितिः 
देवमाता तस्याः पुत्रत्वे सर्वेषां तुल्येऽपि येन निरतिशयगुणैः उत्तमगुणैः 
आदित्याभिधानं आदित्य इति संज्ञा । आत्मनि न्यस्त आत्मन्येवाहितम् । 
अदितेरपत्यं, आदित्यम् । आदित्ये वा देवानां सर्वेषां साधारणेऽपि, सूर्य 
Tarf a safediafi : Ava : fFTTI|art : TET : 
तेभ्योपि वरिष्ठ: अंशुमान् वः श्रेयसे अस्तु ॥ 

९ ८ 


நாநௌக: ப்ரத்ய நீகக்ஷ திபடு மஹஸாம் 

வாஸவாச்ரேஸராணாம் 
ஸர்வேஷாம் ஸாது பாதாம் ஜகதிதம் 

அதிதே : - ஆத்மஜத் வே ஸமேபி ! 
பே நாதித்யாபிதா தம் நிரதிசய தணை : 

ஆத்மநி ந்யஸ்தமஸ்து 
ஸ்துத்ய : - த்ரைலோக்ய - வந்தயை 
த்ரிதச முதிகணை : ஸோ ( அ ) ம்சுமாத் ச்ரேயளே வ : 1 


சூரியனை ஆதித்யன் என்ற பெயரால் அழைக்கப் 
படுவதற்கான காரணம் என்ன ? விளக்குகிறார் கவி . 


இந்திரன் முதலானவர்கள் அதிதியின் பிள்ளைகள் . 
அனைவருமே வலிமைமிக்கவர்கள் . ஸ்வர்கத்தை ஆக்ரமிக் 
கின்ற தேவர்களின் எதிரிகளை ஒழிப்பதில் வலிமையுடைய 
வர்கள் தாம் , மூவுலகையும் கொண்ட இந்த ஜகத்தைக் 
காப்பவர்கள் தாம் . இவர்கள் அதிதியின் பிள்ளைகளா 
யினும் , அவர்களுக்கு ஆதித்யர்கள் 

பெயர் 


என்ற 


176 


கிடையாது . 

அந்தப் பெயரை , நிகரற்ற ஆத்ம குணங் 
களால் தனக்கே உரிமையாக்கிக் கொண்டவன் சூரியன் . 
அவ்வளவு பதிவ்ரதா 

தர்மத்தில் மேம்பட்டு 
மஹிமை பொருந்தியவள் . அவளுக்குப் பிறந்தோம் என்ற 
பெருமைப்பட்டுக்கொள்ள இந்திரன் முதலானோர் கூசிக் 
குறுகிக் கொண்டு நிற்கும்போது . சூரியன் ஒருவனே நான் 
அதிதி பெற்ற பிள்ளை என்ற பெருமைக்குத் தகுதி 
பெற்றிருக்கிறான் என்றால் , அவன் எவ்வளவு மாண்புமிக்க 
வனாக இருக்க வேண்டும் ? 

அப்படித்தான் , 
மூவுலகிலும் மிகவும் புகழ் படைத்த பெரியோர்கள் 
சூரியனை ஆதித்யன் 

கொண்டாடுகிறார்கள் . 
இத்தகைய ஆதித்யன் உங்களுக்கு மேன்மையளிக்கட்டும் . 


என்று 


योनिः साम्नां विधाता मधुरिपुरजितो धूर्जटिः शङ्करोऽसौ 

मृत्युः कालोऽलकायाः पतिरपि धनदः पावको जातवेदाः । 
इत्थं संज्ञा डविस्थादिवदमृतभुजां या यदृच्छाप्रवृसा 

स्तासामेकोऽभिधेयस्तदनुगुणगुणर्यः स सूर्योऽवताः ॥ 


7 :, 


fur TET , TIFi af : TUTTAI Tfi 
Tasa | ngfg : fry:, சரின TRISAR } raks: Hygfs :, 
TTER : Tasarat , TY : 44 :, க , சாதா : ஏ k : 40 :, 
STE fa sradi: Tr : 175 Fi, Srei seigi ரனார் : 
डवित्यादिवत् डविस्थादिसाङ्केतिकसंज्ञा इस महच्छामवृत्ताः जात्या किया 
गुणेन च साधं अभिदधत्यः सा केवलं मस्येयं संज्ञा अस्येवं संजा ज्ञेति 
अवयवार्थशून्याः अखण्डाः भवताः तासां संज्ञानां तदनुगुणगुणः तदनुरूपैः 
मुणैः कोऽसौ एक प्रमभिधेयः सतद्गुणयोगात् अनयमानुसनाने तामा 
सच्यः । कथमिति चेत् , उच्यते । सूर्यरश्मय एव सामवेदा इति 


177 


ஏரகா 

अषि यानि द्योतन्ते , तानि सामानि । तस्मादयमेव सानां 
योनिः उत्त्पत्तिस्थानं न ब्रह्मा । सन्तताभिधेयः अयमेव च सर्वैरजितः , न 
मधुरिपुः जरासन्धेन जितत्वात् । अयमेव शङ्करः शं सुखं करोतीति शङ्करः 
सर्वभक्तप्राणिनां स्वर्गमोक्षपदानात् , न तु धूर्जटिः । अयमेव पावकः । 
Tiy : T Tif 3 : saara in 


யோ G : ஸாம் நாம் விதாதா 

மதுரிபு ரஜிதோ தூர்ஜடி : சங்கரோ ( அ ) ஸௌ 
ம்ருத்யு : கால அலகாயா : பதிரபி தந்த : 

பாவகோ ஜா தவேதா : | 
இத்தம் ஸம்ஞா டவித்தாதிவதம்ருத புஜாம் 

யா யதருச்சா ப்ரவ்ருத்தா: 
தாஸாம் - ஏ கோபிதேய : - ததநுகுண குணைர்ய : 

ஷ ஸூர்யோ( அ )வதாத்வ : H 


99 


ஒருவனுக்குப் 

பெயர் வைத்தால் பொருத்தமாக 
இருக்க வேண்டும் . குருடனுக்குக் கண்ணன் என்ற பெயர் 
பொருந்துமா ? அது போல பிரம்மாதி தேவர்களுக்கு 
அமைந்த சில பெயர்கள் அவர்களுக்குப் பொருந்தா . 
சூரியனுக்கே பொருந்தும் , நிந்தா ஸ்துதியாகச் 
சொல்கிறார் கவி . 


என 


வேதங்களின் ஒரு பகுதியான ஸாமவே 

ஸாமவேதத்திற்குக் 
காரணமான ப்ரும்ம தேவனுக்கு ( நான்கு வேதங்களிலும் 
கூறப்பட்ட விதிகளை வகுத்தவன் ) I என்ற பெயர் 
பொருந்துமா ? நான்கு வேதங்களிலும் கூறப்பட்ட கடமை 
களை ஆற்றக் காலம் வகுத்துக் கொடுத்தவன் சூரியன் , 
என்ற முறையில் ( 

fr ) விதாதா என்ற பெயர் சூரியனுக்கே 


சூரி - 23 


178 


பொருந்தும் . மது என்ற அரக்கனைக் கொன்ற நராயண 
னுக்கு அஜித : (afte :) வெல்லப்படா தவன் என்ற பெயர் 
பொருந்துமா ? மது என்ற அரக்கனிடம் தோற்றுப்போன 
விஷ்ணுவை துர்காதேவி வெற்றி பெற வைத்தாள் என்று 
தேவி மாஹா த்மியம் கூறுகிறதே . சூரியனே எவராலும் 
வெல்லப்படா தவன் . 

அவனே 

அஜிதன் ( அசு :) என்ற 
பெயருக்கும் பொருத்தமானவன் . தூர்ஜடி : (7f2:) என்றால் 
புழுதி நிறைந்த சடை படைத்தவன் என்று சிவனுக்குப் 
பெயர் , அவனுக்கு சங்கரன் 

க்ஷேமத்தையளிப்பவன் 
என்ற பெயர் பொருந்துமா ? சூரியன் எவ்விதத்திலும் 
வறியவர்களுக்கு க்ஷேமத்தையளிப்பவன் என்பது அனைவ 
ருக்கும் கண்கூடு . ஆகவே சூரியனுக்கே சங்கரன் என்ற 
பெயர் பொருந்தும் . ம்ருத்யு என்ற பெயர் யமனுக்கு . 
காலன் என்றும் யமனுக்கு மற்றொரு பெயருண்டு . சூரியன் 
தினந்தோறும் தோன்றி மறைவதால் ஏற்பட்ட காலக் 
கணக்குப்படி ஒருவனுக்கு ஆயுள் முடிந்தால் அவனை 
ம்ருத்யுவான யயன் மரிக்கச் செய்வான் 

இவனுக்குக் 
காலன் என்று பெயர் எப்படிப் பொருந்தும் ? பொருந்தாது 
காலன் என்ற பெயர் சூரியனுக்கே பொருந்தும் . அலகாபுரி 
மன்னன் குபேரன் , இவன் செல்வத்தைக் 

காப்பவன் 
நிதிபாலகன் . இவன் செல்வத்தைக் காப்பவனே தவிர 
செல்வத்தை அவன் அளிக்க முடியாது . சூரியனுடைய 
தலைமையில் செயல்படும் கிரஹங்களின் நிலைக்கேற்ப 
ஒருவனுக்கு செல்வத்தை அளிப்பவன் சூரியன் . ஆதலால் 
குபேரனை தனத : ( :) என்ற பெயரால் அழைப்பது 
. சூரியனுக்கே தனத : 

பெயர் 
பொருந்தும் .. நெருப்புக்கு ஜாதவேத: ( wate :) என்ற 
பெயருண்டு . வேதங்களில் பிறந்தவன் என்று பொருள் 
படும். 

எப்படி அக்னிக்குப் பொருந்தும் ? 
பொருந்தாது . சூரியன் உதிக்கும்போதே வாலகில்யர்கள் , 


பொருந்தாது . 


என்ற 


179 


ஆகவே 


வைகானஸர்கள் என்ற ரிஷிகள் வேதமோதுகின்றார்கள் , 
ஜாதவேத: 

என்ற பெயர் சூரியனுக்கே 
பொருந்தும் . 


ஆகவே , தேவர்களுக்குக் 

காரணமின்றி ய த்ருச்சை 
யாக எதிர்பாராமல் இப்பெயர்கள் அமைந்துவிட்டன. 
ஆனால் 

சூரியனுக்கோ இவை காரணப் பெயர்களாகி 

பெயருக்குத் தக்க திறமையும் படைத்தவர் 
சூரியன் . இத்தகைய சூரியன் உங்களைக் காக்கட்டும் . 


விட்டன . 


देवः किं बान्धवः स्यात्प्रिय सुहृदथवाऽऽचार्य आहोस्विदों 

रक्षा चक्षुर्नदीपो गुरुरूत जनको जीवितं बीजमोजः । 
एवं निर्णीयते यः क इव न जगतां सर्वथा सर्वदाऽसौ 

सर्वाकारोपकारी दिशतु दशशताभीपुरभ्यर्थितं वः ॥ १०० 


किमयं देवः स्यात् विश्वम्याधिदेवता । किं बान्धवः, स्वजनः । 
अथवा प्रियसुहृत् इष्टमित्रम् । अहोखिदिति पक्षपातान्तरपरिग्रहे, आचार्यः 
हितोपदेष्टा रक्षा योगक्षेमयोः । चक्ष , नेत्रनु नु शब्दो वितर्के दीपो 
नु । उत गुरु: ज्येष्ठादिः आहोवित् जनकः, पिता ? स्यात् ? जीवितं प्राणः, 
उत बीज उत्पत्तिहेतुः । उत बीजं अनन्ता शक्तिः, एवं को वेत्ति न 
निर्णीयते न निश्चीयते । सूर्यः सर्वरूपेण वर्तत इत्यभिप्रायः । सर्वदा 
निरन्तरं जगति सर्वकारोपकारी सर्वाकारदेवादिरूपैः उपकरोतीति ईग्विधः 
सर्वतः सर्वमभीष्ठं ददातीति वदान्यचूडामणिः असौ दशशताभीषुः सहस्र 
किरणः वो युष्मभ्यं अभ्यर्थितं दिशतु सर्वमिष्टमर्थ ददातु ॥ १ 


உங்களுடைய 

180 
தேவ : கிம் பாந்தவ ; ஸ்யா ( த் ) 

ப்ரிய ஸஹ்ருத் அகவாசார்ய ஆஹோஸ்விதாயோ 
ரக்ஷா சக்ஷுர்நு திபோ குருருத ஜநகோ 

ஜீவிதம் பீ ஜமோ ! 
ஏவம் நிர்ணீயதேய: க . இவ ந ஜந்தாம் 

ஸர்வதா ஸர்வதா ( அ ) ளௌ 
ளர்வாகாரோபகாரீ திசது தாசதாபிஷ : 
அப்யர்த்திதம் வ : !! 

100 
ஆதித்தியனே சகலவித ஆத்மபந்துவாக இருக்கிறான் 
என்று காறுகிறார் கவி . 

ஆதித்தியன் அனைத்துத் தேவதைகளின் உருவமாகத் 
தோன்றுவதால் இவன் தேவனா ? அல்லது நம்மிடம் 
பரிவு காட்டுகின்ற உறவினரா ? அல்லது தமக்கு அனைத்து 
உதவிகளையும் செய்கின்ற நண்பனா ? அல்லது உபதேசிக் 
கும் ஆசாரிய புருஷனா ? அல்லது பூஜிக்கத்தக்க உயர்குடி 
யில் பிறந்தவனா ? அல்லது நம்மை எப்போதும் காத்து 
வருகின்ற ரக்ஷையா ? 

காண்பதற்குக் கண்ணொளி 
கொடுக்கும் கண்கள் ! ? உலகிற்கே பேரொளியைக் 
கொடுப்பதால் விளக்கொளியா ? அல்லது அனைவராலும் 
பூஜிக்கப்படுவதால் பூஜிக்கத்தக்க சான்றோரா ? அல்லது 
அனைத்துக்கும் ஆதியாக இருப்பதால் உலகின் தந்தையா ? 
அல்லது அனைத்து உயிரினங்களையும் காத்து வருகின்ற 
தால் நம் உயிரே தானா ? அல்லது அகில உலகிலும் . 
அனைத்து வஸ்த்துக்களுக்கும் காரணமானவனாக இருப் 
பதால் உலகின் விதை என்பதா ? 

அல்லது உயிரினங் 
களுக்த சகல சக்திகளையும் அளிப்பதால் வலிமையா ? 
இவ்வாறாக எல்லாக் காலங்களிலும் , எல்லாவிதங்களிலும் 
உதவி செய்கின்ற ஆயிரக்கணக்கான ஒளிக்கிரணங்களை 
களையும் அளிக்கட்டும் . 


अनुबन्धः 


॥ श्रीमन्महाभारते युधिष्ठिरकृत सूर्यस्तोत्रम् ॥ 


युधिष्ठिर उवाच 


त्वं भानो जगतश्चक्षुस्त्वमात्मा सर्वदेहिनाम् । 
त्वं योनिः सर्वभूतानां त्वमाचारः क्रियावताम् ।। 


त्वं गतिः सर्बसाङयनां योगिनां त्वं परायणम् । 
अनावृतार्गलद्वारं त्वं गतिस्त्वं मुमुक्षताम् ॥ 
त्वया साधार्यते लोकस्त्वया लोक: प्रकाश्यते । 
त्वया पवित्रीक्रियते निर्व्याज पाल्यते त्वया ।। 


त्वामुपस्थाय काले तु ब्राह्मणा वेदपारगाः । 
स्वशाखाविहितैर्मन्त्र 

रचन्त्यषिगणाचित ॥ 
सव दिव्य रथं यान्तमनुयान्ति वरार्थिनः । 
सिद्धचारणगन्धर्वा यक्षगुहकपन्नगाः ॥ 
त्रयस्त्रिशच्च वै देवास्तथा वैमानिका गणाः । 
सोपेन्द्राः समहेन्द्राश्च त्वामिष्टवा सिद्धिमागताः ।। 


उपयान्त्यर्चवित्वा तु त्वां वै प्राप्तमनोरथः । 
दिव्यमन्दारमालाभिस्तूर्ण विद्याधरोत्तमाः ।। 


गुह्याः पितृगणाः सप्त ये . दिव्या ये च मानुषाः । 
ते पूजयित्वा त्वामेव गच्छन्त्याशु प्रधानताम् ॥ 


184 


वसवो मरुतो रुद्रा ये च साध्या मरीचिपाः । 
वालखिल्यादयः सिद्धाः श्रेष्ठत्वं प्राणिनां गताः ॥ 


सब्रह्मकेषु लोकेषु सप्तस्वप्यखिलेषु च । 
न तद्भूतमहं मन्ये यदर्कादतिरिच्यते ॥ 


सन्ति चान्यानि सत्वानि वीर्यवन्ति महान्ति च । 
न तु तेषां तथा दीप्तिः प्रभावो वा यथा तव ॥ 


ज्योतींषि त्वयि सर्वाणि त्वं सर्वज्योतिषां पतिः । 
त्वयि सत्त्यं च सत्त्वं च सर्वे भावाश्च सात्त्विकाः ।। 


त्वत्तेजसा कृतं चक्र सुनाभं विश्वकर्मणा । 
देवारीणां मदो येन नाशितः शाङ्गधन्वना ॥ 


त्वमादायांशुभिस्तेजो निदाघे सर्वदेहिनाम् । 
सर्वोषधिरसानां च पुनर्वर्षासु मुञ्चमि ॥ 


तपन्त्यन्ये दहन्त्यन्ये गर्जन्त्यन्ये तथा घनाः । 
विद्योतन्ते प्रवर्षन्ति तव प्राकृषि रश्मयः ॥ 


न तथा सुख यत्वमिन प्राचारा . न कम्बलाः । 
शीतवातादितं लोकं बा त मरीचयः । 


त्रयोदशद्वीपवती गोभिर्भासयसे महीम् । 
त्रयाणामपि लोकाना हितामैका प्रवर्तते ।। 


185 


तव यधु दयो न स्यादन्धं जगदिदं भवेत् । 
न च धर्मार्थकामेषु प्रवर्तेरन्मनीषिणः ॥ 


आधानपशुबन्धेष्टिमन्त्रयज्ञतपः क्रियाः । 
त्वत्प्रसादादवाप्यन्ते ब्रह्मक्षत्रविशां गणैः ॥ 


बदहब्रह्मणः प्रोक्त सहस्रयुगसंमितम् । 
तस्य त्वमादिरन्तश्च कालज्ञैः परिकीर्तितः ॥ 


मनूनां मनुपुत्राणां जगतोऽमानवस्य च । 
मन्वन्तराणां सर्वेषामीश्वराणां त्वमीश्वरः ।। 


संहारकाले संप्राप्ते तव क्रोधविनिः सृतः । 
संवर्तका मिस्त्रलोक्यं भस्मीकृत्यावतिष्ठते ॥ 


त्वद्दीधितिसमुत्पन्ना नानावर्णा महाधनाः । 
सैरावताः साशनयः कुर्वन्त्याभूतसंप्लवम् ॥ 


कृत्वा द्वादशाऽऽत्मानं द्वादशादित्यतां गतः । 
संहृत्यैकार्णवं सर्व त्वं शोषयसि रश्मिभिः ॥ 


स्वामिन्द्रमाहुस्त्वं रुद्रस्त्वं विष्णुस्त्वं प्रजापतिः । 
स्वममिस्त्वं मनः सूक्ष्म प्रभुस्त्वं ब्रह्म शाश्वतम् ॥ 


वं हंसः सविता भानुरंशुमाली वृषाकपिः । 
विवस्वामिहिरः पूषा मित्रो धर्मस्तथैव च ।। 


186 


सहनरश्मिरादित्यस्तपनस्त्वं गा पतिः । 
मार्तण्डाऽकी रविः सूर्यः शरण्यो दिनकृत्तथा ॥ 


दिवाकरः सप्तसप्तिर्धामकेशी विरोचनः । 
आशुगामी तमोन्नश्च हरिताश्वश्च कोय॑से ।। 


सप्तम्यामथवा षष्ठयां भक्त्या पूजां करोति यः । 
अनिविण्णोऽनहकारी तं लक्ष्मीर्भजते नरम् ।। 


न तेषामापदः सन्ति नाधयो व्याधयस्तथा । 
ये तवानन्यमनसा कुर्वन्त्यर्चनवन्दनम् ॥ 


सर्वरोगविरहिताः सर्वपापविवर्जिताः । 


त्वद्भावभक्ताः सुखिनो भवन्ति चिरजीविनः ।। 


त्वं ममापनकामस्य सर्वातिथ्यं चिकीर्षतः । 
अन्नमन्नपते दातुमभितः श्रद्धयाऽर्हसि ॥ 


ये च तेऽनुचराः सर्वे पादोपान्तं समाश्रिताः । 
माठरारुणदण्डाद्यास्तांस्तान्वन्देऽशुनिक्षुभान् ॥ 


शुभया सहिता मैत्री याश्चान्या भूतमातरः । 
ताश्च सर्वा नमस्यामि पान्तु मां शरणागतम् ।। 


इति श्रीमन्महाभारते भारण्यपर्वणि किर्मारवषपर्वणि तृतीमोऽध्यायः ॥ 


